பாரதியாரின்‌ 
நகைச்சுவையும்‌ நையாண்டியும்‌ 


தொகுத்து எழுதியவர்‌ : 
செந்தமிழ்ச்‌ செல்வர்‌ 
ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 





முதற்‌ பதிப்பு 2: நவம்பர்‌, 1980 


திருநாவுக்கரசு தயாரிப்பு 


விலை: ரூ. 6-50 


மாருதி பிரஸ்‌ 172, பீட்டார்ஸ்‌ ரோடு, சென்னை-600 074. 





“கவியின்‌ இதயம்‌ கவிக்குத்தான்‌ புரியும்‌” என்ற தமிழ்‌ 
மூதுரைக்கு அத்தாட்சி ஏதாவது வேண்டுமென்றால்‌ 
பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள “பாரதியாரின்‌ 
நகைச்சுவையும்‌ நையாண்டியும்‌” என்ற கட்டுரைத்‌ தொகுதி 
யைப்‌ படிக்கலாம்‌. 

பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ உரைநடையில்‌ மட்டுமல்ல, 
சிறந்த சாகித்யங்களைப்‌ புனைவதிலும்‌ சிறந்தவர்‌ என்பது 
அனைவரும்‌ அறிந்த விஷயம்‌, அவர்‌ பாடல்கள்‌ இன்றும்‌ பல 
வித்வான்‌௧ளால்‌ பெரிய கச்சேரிகளில்‌ பாடப்பெற்று 
வருகின்றன. இத்தனைக்கும்‌, தூரன்‌ அவர்கள்‌ எளிய 
மனமும்‌ அடக்கமும்‌ படைத்தவர்‌. வித்தைச்‌ செருக்கு அவருக்கு 
அணுவளவும்‌ கிடையாது, தான்‌ எழுதியதுதான்‌ சரி என்ற 
எண்ணமும்‌ இருந்ததில்லை. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சிறு சம்பவம்‌ 
இப்பொழுது எனது நினைவுக்கு வருகிறது. என்னை எப்பொழுது 
பார்க்கலாம்‌ என்று தூரன்‌ அவர்கள்‌ கேட்டனுப்பினார்‌. ஒரு 
குறிப்பிட்ட தினத்தில்‌ அவர்‌ இன்னொருவருடன்‌ என்‌ இல்லம்‌ 
வந்தார்‌. கூட வந்தவர்‌ ஒரு சங்தே வித்வான்‌. என்‌ பாட்டு 
களை நீங்கள்‌ கேட்கவேண்டும்‌” என்று தூரன்‌ அவர்கள்‌ 
கேட்டார்‌. அந்த வித்வான்‌ பாட, தாரன்‌ அவர்கள்‌ இயற்றிய 
பாடல்களைக்‌ கேட்டேன்‌. சொற்செறிவும்‌ கருத்துச்‌ செறிவும்‌ 
நிறைந்த பாடல்கள்‌ அவை. 


ர்‌ 


அவற்றைத்‌ தூரன்‌ அவர்களே பாடிக்‌ காட்டியிருக்கலாம்‌. 
ஆனால்‌, தனக்கு பூர்ணமாகத்‌ தெரியாத எதிலும்‌ காலடி, 
வைக்காத குணத்தால்‌ அவர்‌ வித்வானை விட்டுப்‌ பாடச்‌ 
சொன்னார்‌. இந்த அடக்கம்‌ அநேகருக்குக்‌ இடையாது. 
தங்கள்‌ சாகித்யங்களைத்‌ தாங்களே பாடிக்காட்டி, என்னை 
இம்சை செய்தவர்கள்‌ உண்டு. ஆனால்‌ கவிஞரான தூரன்‌ 
அவர்கள்‌ தமது எல்லையைவிட்டுத்‌ தாண்டியதில்லை. அந்த 
எல்லை பெரிது; ஆழமுடையது. அத்தகைய சாஇத்யங்கள்‌ 
தமிழுக்குப்‌ பெரிதும்‌ மணமூட்டுகின்றன. 


சங்கீதத்தில்‌ கானரஸம்‌, சாகித்யரஸம்‌ என இரண்டு 
உண்டு. அவை இரண்டில்‌ சாகித்யத்தைப்‌ பெரிதாக சமஸ்கிருத 
சாடு சுலோகம்‌ ஓன்று சொல்லுகிறது. 


சிசுர்‌ வேத்தி பசுர்‌ வேத்தி வேத்தி கானரலம்‌ பணீ 
ஸாகித்ய ரஸமாதுர்யம்‌ ஸர்வக்ஞோ வேத்திவா.: ஈவா” 


“கானரஸத்தைச்‌ சிறு குழவியறியும்‌, விலங்கு அறியும்‌, 
பாம்பறியும்‌, ஆனால்‌ ஸாகித்ய ரஸத்தின்‌ மதுரத்தை 
ஸர்வக்ஞனான ஈசுவரனும்‌ அறிவானே மாட்டானே” என்று 
சாகித்யத்தின்‌ மேன்மையை மேற்படி. சுலோகம்‌ சொல்கிறது, 
சிறந்த சாகித்யமும்‌ கவிதைதான்‌. அதை இயற்றுபவர்‌ 
கவிதான்‌, அப்பேர்ப்பட்ட கவிகளில்‌ சிறந்த ஒருவரான தாரன்‌ 
அவர்கள்‌ மஹாகவி பாரதியாரின்‌ கவிதைகளின்‌ உட்பொருள்‌ 
களை விளக்க வந்தது மிகவும்‌ பொருத்தம்‌. 


இந்த நூலில்‌ பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ பாரதியாரின்‌ 
கவிதைகளில்‌ மட்டுமின்றி உரைநடைக்‌ காப்பியத்திலுள்ள 
நகைச்சுவையையும்‌ நையாண்டியையும்‌ மிகத்‌ தெளிவாக 
எடுத்து விளக்குகிறார்‌. பல இடங்களில்‌ “அவூயத்தை 
முன்னிட்டு தமது விளக்கத்துடன்‌ பாரதியாரின்‌ கவிதைகளை 
யும்‌, உரைநடைப்‌ பகுதிகளையும்‌ நீளநீளமாக அப்படியே 
போட்டு பாரதியாரின்‌ நகைச்சுவையையும்‌ நையாண்டியையும்‌ 
நம்மை அனுபவிக்கச்‌ செய்கிறார்‌. உதாரணமாக நடிப்புச்‌ 


/ 


சுதேசிகள்‌” (பக்கம்‌ 75), பாரத ஜனங்களின்‌ தற்கால நிலைமை 
(பக்கம்‌ 28), உல்லாஸச௪பை (பக்கம்‌ 58) இவற்றை கவனிக்‌ 
கவும்‌. 


இத்த நூலில்‌ நாம்‌ சிறந்த கருத்துக்களை ர9க்கறோம்‌. 
எலிக்குஞ்சு செட்டியார்‌, ஜிங்காமியா சேட்‌, குண்டுராயர்‌ 
போன்ற விநோதப்‌ பிருகிருதிகளையும்‌ சந்திக்கிறோம்‌. 


இந்த நூலில்‌ நையாண்டி, நகைச்சுவை, இவை மட்டு 
மல்லாமல்‌ பாரதியாரின்‌ சிறந்த சில 'கோட்பாடுகளையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌ ஆசிரியர்‌. “ஸ்திரீகள்‌ பதிவிரதை 
களாக இருக்கவேண்டும்‌ என்று எல்லோரும்‌ விரும்புகிருர்கள்‌. 
அதிலே கஷ்டம்‌ என்னவென்றால்‌, ஆண்பிள்ளைகள்‌ யோக்கியர்‌ 
கள்‌ இல்லை” என்று பாரதி திட்டவட்டமாக அறிவிக்கும்‌ 
கட்டுரைப்பகுதிகளை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌ நாலாூரியர்‌. 


பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ நூலைப்பற்றி இன்னும்‌ 
எத்தனையோ எழுதலாம்‌. அப்படி எழுதினால்‌ இந்த முன்னுரை 
தனி நூலாகும்‌ என்ற அச்சத்தால்‌ இதை இத்துடன்‌ நிறுத்திக்‌ 
கொள்கிறேன்‌. 


நையாண்டிக்கு ஆங்கிலத்தில்‌ இரு சொற்கள்‌ உண்டு. 
ஒன்று 581116. இன்னொன்று [1014. [16017 15 16 பாபா 0( 
581116 என்று 1104--க்கு ஆங்லெத்தில்‌ பொருள்‌ கூறப்படு 
கிறது. இந்த நூலில்‌ இரண்டுமே கலந்திருப்பதால்‌ நூலின்‌ 
சுவை அதிகமாயிருக்கிற து. 


பெரியசாமித்‌ தூரன்‌ என்ற வண்டு பாரதியாகய மலர்களி 
லிருந்து தேனைத்திரட்டி இக்கட்டுரைத்‌ தொகுதியாகத்‌ 
தந்திருக்கிறது. அந்த இன்பத்தேன்‌ காதில்‌ மட்டுமின்றி 
மனத்துள்ளும்‌ பாயும்‌ வகையில்‌ அனுபவிக்க வேண்டியது 
தமிழர்‌ கடமை, 


தமிழில்‌ நாவல்கள்‌, சிறு கதைகள்‌ நிரம்ப இருக்கின்றன. 


கட்டுரைகள்‌ குறைவு. அந்தக்‌ குறையை நிறைவு செய்கிறது 
பெரியுசாமித்‌ தூரன்‌ அவர்களின்‌ “பாரதியின்‌ நகைச்சுவையும்‌ 


2 


நையாண்டியும்‌” அவர்‌ நீடுழி வாழ்ந்து இம்மாதிரி மேலும்‌ 
நூல்களைக்‌ கொணர்தல்‌ வேண்டும்‌. 

நல்ல நூல்களை வெளியிடுவதையே வாழ்க்கை நோக்க 
மாகக்‌ கொண்ட வானதி திருநாவுக்கரசுதான்‌ இந்த நூலையும்‌ 
பதிப்பித்திருக்கிறார்‌. இம்மாதிரி இன்னும்‌ பல நூல்களை அவர்‌ 
தொடர்ச்சியாகப்‌ பதிப்பித்துத்‌ தமிம்‌ மொழிக்குச்‌ இறப்புச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பது எனது அவா. 


28-70-8980 த்‌ ச 
சென்னை---17 சாண்டில்யன்‌ 


முன்னுரை 


பு துச்சேரியிலே பாரதியார்‌ வாழ்ந்திருந்த நாளிலே 
1916ம்‌ ஆண்டு நவம்பர்‌ 'மாதம்‌ 88ம்‌ தேதியன்று ஓர்‌ பயங்கர 
மான புயல்‌ வீசிற்று. 


பாரதியார்‌ எழுதுவதுபோல உஊழிக்காற்று; பமல்‌, 
படில்‌, படீல்‌, 


வீடுகள்‌ இடிந்து விழுகின்றன; மரங்கள்‌ சாய்கின்றன. 
இது மருத்துக்களின்‌ களியாட்டம்‌ என்கிறார்‌ நமது கவிஞர்‌, 


பூமியே நடுங்குவதுபோல இருந்ததாம்‌. இத்தனை அழிவுக்கு 
இடையிலும்‌ பாரதியாரின்‌ சிரிப்பும்‌, தமாஷும்‌ குறையவில்லை, 
திக்குகள்‌ "எட்டும்‌ சிதறி” என்று தொடங்கும்‌ புகழ்பெற்ற 
கவிதை உருவாகின்றது. அந்தக்‌ கவிதை வரிகளை உணர்ச்சி 
யோடு பாடினால்‌ புயல்‌ காற்று வீசுவதும்‌, 


"“கூகூவென்று விண்ணைக்‌ குடையுது காற்று 
சட்டச்சட சட்டச்சட டட்டா---என்று 
தாளங்கள்‌ கொட்டிக்‌ கனைக்குது வானம்‌.'* 
என்கின்ற பெரும்‌. புயலையும்‌, மழையையும்‌ நேரே கண்முன்பு 
காணலாம்‌. 


பாரதியாருக்கு இரண்டு இடங்களிலே கோபம்‌ பொங்கி 
எழுந்து வரும்‌. தமிழை இழிவாகப்‌ பே?ிவிட்டால்‌ எரிமலை 
போல வெடித்து விடுவார்‌ நம்‌ கவிஞர்‌, தமிழ்‌ என்ற 
கட்டுரையிலே, இந்துக்‌ கல்லூரி பேராசிரியராக விளங்கும்‌ 
நீலகண்ட ஐயரை அதல பாதாளத்திற்கு இறக்கி விடுகின்ற 


கீ 


நிலையைப்‌ பார்க்கிறோம்‌. பெண்களை இழிவு படுத்தினாலும்‌ 
பாரதியார்‌ நெருப்பாக மாறிவிடுவார்‌. அதைப்‌ பாஞ்சாலி 
சபதத்திலே திரெளபதியின்‌ கூந்தலைப்‌ பிடித்து இழுத்துக்‌ 
கொண்டு செல்கிற அவல நிலையிலே பார்க்கிறோம்‌. 


பாரதியார்‌ தமது இலக்கியப்‌ படைப்புகளிலே வீரம்‌, பக்தி, 
சிருங்காரம்‌ முதலிய நவரசங்களையும்‌ கை பாள்கன்றார்‌. பெரும்‌ 
பாலும்‌ இந்தச்‌ சுவைகளே மிக அழுத்தமாக வருகின்றன. 
ஆனால்‌ இதைத்தவிர நகைச்சுவை, கண்டல்‌, நையாண்டி, 
வஞ்சப்‌ புகழ்ச்சி, எள்ளித்‌ திருத்துதல்‌ ஆகியவற்றையும்‌ ஏற்ற 
இடங்களில்‌ மிகப்‌ பொருத்தமாகக்‌ கையாள்வதை நாம்‌ பார்க்‌ 


கிறோம்‌. 


இடிப்பள்ளிகூடத்து பிரம்மராய ஐயர்‌ பிராயச்சித்தம்‌, 
கடற்பாலத்திலே வர்ணாச்ரம சபை முதலிய சகட்டுரைகளிலே 
கும்‌ கருத்துக்களை பிறர்மேல்‌ ஏற்றிச்‌ - சொல்வதும்‌ உண்டு, 
பிராயச்சித்தம்‌ என்ற கட்டுரையிலே, “*கள்ளுங்காணும்‌! பிராயச்‌ 
சித்தமாவது, வெங்காயமாவது! நான்‌ ஏதோ உதர நிமித்த 
மாக இந்த வைதிகத்தை விடமுடியாமல்‌ கட்டுப்பட்டு 
கிடக்கிறேன்‌. இதில்‌ மற்றவர்‌ வந்து சேர்வதிலே எனக்கு 
ஸம்மதமில்லை'” என்று வெளிப்படையாகச்‌ சொல்லுகிரூர்‌, 
இவ்வாறு வெளிப்படையாக 1980ம்‌ அண்டுக்கு முன்னாலே 
சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல்‌ வேண்டும்‌! எவ்வளவு 
இர்க்கதரிசனமும்‌ வேண்டும்‌! இப்பொழுதெல்லாம்‌ வெளிநாடு 
சென்று திரும்புகின்றவர்‌ பிராய சித்தத்தை நினைப்பது 
கிடையாது. 


பாரதியார்‌ ஆசார திருத்த மஹாசபையின்மேல்‌ மிகவும்‌ 
நம்பிக்கை வைத்திருந்தார்‌. ஏனென்றால்‌ அரசியல்‌ சீர்திருத்‌ 
தங்கள்‌ என்றால்‌ அதற்கு அன்னிய அரசாங்கத்தின்‌ ஒப்புதல்‌ 
வேண்டும்‌. சமூக சீர்திருத்தம்‌ செய்து கொள்ளுவதற்கு 
அவ்வாறு வேண்டியதில்லை. ஆனால்‌ இங்கும்‌ மேடையிலேதி 
சண்டப்‌ பிரசண்டமாகப்‌ பொழிந்து விட்டு, தமது வாழ்க்கையில்‌ 
யாதொன்றையும்‌ கடைப்பிடிக்காமல்‌ இருப்பவர்களுக்கு ஓர்‌ 


ம 


எச்சரிக்கை விடுகின்றார்‌. **உன்னால்‌ செய்யக்கூடியது என்ன 
அதை முதலில்‌ சொல்‌. அடுத்த அண்டு கூடுவதற்குள்‌ என்ன 
சீர்திருத்தங்கள்‌ நடைமுறையில்‌ கொண்டு வந்திருக்கிறாய்‌”* 
என்று கண்டிப்பாக ஆராய வேண்டும்‌ என்கிறார்‌ பாரதியார்‌. 
வானத்தை வில்லாக வளைக்கலாம்‌ என்று பே௫விட்டு ஓன்றும்‌ 
செய்யாமல்‌ இருப்பவரை இவ்வாறு கண்டல்‌ செய்‌இருர்‌. 


பொதுவாகக்‌ கூறுவோமானால்‌ பாரதியாரிடம்‌ உண்மை 
யான நகைச்சுவை மலிந்திருக்கிறது. இத்தனை துன்பங்களை 
அனுபவித்துக்கொண்டும்‌ அவை நன்றாக யாவரும்‌ என்றும்‌ 
சுவைக்கும்படியாக வெளிப்படுகின்றன என்று சொல்லவே 
தோன்றுகின்றது. நகைச்சுவை அற்றவர்‌ இந்தியாகள்‌ என்ற 
அவச்‌ சொல்லையும்‌ நீக்குவதிலும்‌ முன்னோடியாக விளங்குகின்றார்‌ 
, தமது மகாகவி பாரதியார்‌. 


ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 


பொருளடக்கம்‌ 


பாரதியாரின்‌ நகைச்சுவையும்‌ நையாண்டியும்‌ 
பாரத ஜனங்களின்‌ தற்கால நிலைமை 
சாஸ்திரியார்‌ மகன்‌ 
வெனிஜிலாஸின்‌ கதி 

பாரதியாரும்‌ அரசியலும்‌ 

உல்லாஸ சபை 

பொழுது போக்கு 

வேடிக்கைப்‌ பெயர்கள்‌ 

மாதா 

ருதுவானபிறகு கலியாணம்‌ 
பெண்ணுக்கு மரியாதை 
பதிவிரதை 

மானங்கெட்ட தோல்வி 

பெண்‌ விடுதலை (1) 

பெண்‌ விடுதலை (2) 

தமிழ்‌ 

காந்தாமணி 

பிராயச்சித்தம்‌ 

பாரதியாரும்‌ பாட்டும்‌ 

ஊரே யஜமானன்‌ 

உங்கள்‌ சிவன்‌ வழியே வருவதில்லை 


பக்கம்‌ 


22 
96 
கீர 
40 
84 
60 
6ச்‌ 
56 
72 
72 
ரீக 
சப 
77 
89 
47 
90 
99 
706 
408 
£09 


தயர்களுடைய சிவன்‌ 

பாரதியாரும்‌ அசாரதிருத்த மஹாசபையும்‌ 26% 
உண்மையான பிராமணன்‌ யார்‌ 
போலிப்‌ பெரிய மனுஷத்தன்மை க்‌ 
எதிர்‌ ஜாமீன்‌ அல்லது மாப்பிள்ளை விலை ர்‌ 
பாரதியாரும்‌ சின்னச்‌ சங்கரன்‌ கதையும்‌ ம 


வஞ்சனை செய்து ஜீவிப்பவன்‌ நரி 


இந்தியாவில்‌ விதவைகளின்‌ பரிதாபகரமான நிலைமை ... 


ஸ்ரீமான்‌ காந்தி சொல்லும்‌ உபாயம்‌ 
அன்மொழித்‌ தொகை ஹாஸ்யம்‌ 
பாரதியாரும்‌ தமிமும்‌ மாதரும்‌ ட 


109 
710 
715 
720 


7௮0 
724 
726 
729 
722 
722 


பாரதியாரின்‌ 
நகைச்சுவையம்‌ நையாண்டியும்‌ 


பாரதியார்‌ ஒர்‌ அற்புதமான மனிதர்‌; அவரை மேதை 
என்றும்‌ சொல்லலாம்‌; மஹாகவி என்றும்‌ சொல்லலாம்‌; 
வாராது போல வந்த மாமணி என்றும்‌ சொல்லலாம்‌. 


நெடுநாள்‌ உறங்கிக்கொண்டிருந்த தமிழகத்தைத்‌ 
தட்டி. எழுப்பியவர்‌ பாரதியார்‌. தமிழிலே ஒரு புதிய 
மலர்ச்சி, ஒரு புதிய வேசம்‌ உண்டாக்கியவர்‌ பாரதியார்‌. 
அதனால்தான்‌ மஹாசவியென்றும்‌, வாராது போல வந்த 
மாமணியென்றும்‌ சொல்லுகிறோம்‌. 17904 வாக்கில்‌ 
சுதேசமித்திரனில்‌ ஒர்‌ உதவி அசிரியராக சொற்பச்‌ சம்பளம்‌ 
பெற்றுக்கொண்டு அமர்ந்தார்‌ நமது கவிஞர்‌. 192[லே 
மறைந்துவிட்டார்‌. அகவே, 17 அண்டுகளே அவர்‌ தமிழ்ப்‌ 
பணி புரித்திருக்கிறார்‌. அதிலும்‌ சுமார்‌ பததாண்டுகளுக்கு 
மேலாகப்‌ புதுவையிலே தஞ்சம்புகுந்து எத்துணையோ 
துன்பங்கள்‌ அனுபவித்தார்‌. இந்தக்‌ குறுகிய காலத்திற்‌ 
குள்ளாசவே அவர்‌ தமிழ்நாட்டைத்‌ தட்டியெழுப்பி 
விட்டார்‌, தமிழிலே ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாக்‌ 
கினார்‌ என்று சொன்னால்‌, பாரதியாரை மஹாசகவியென்று 
ஏன்‌ சொல்லக்கூடாது 2 


10 


சி. சுப்பிரமணியபாரதியார்‌ பெரிய தனவந்தர்‌ அல்லு 
இருந்தாலும்‌, இந்தியா போன்ற வார இதமுக்கும்‌ 
இன்னும்‌ பல இதழ்களுக்கும்‌ அவர்‌ ஆ9ிரியராகப்‌ பொறுப்‌ 
பேற்று உற்சாகத்துடன்‌ நடத்திவந்திருக்கிறார்‌. அவருடைய 
உற்சாகத்திற்கு அளவேயில்லை. இந்தியா வாரஇதழ்‌ 
மூலமும்‌, சவிதைக்ளாலும்‌, கட்டுரைகளரலும்‌, சதை 
சளாலும்‌ ஓரு பெரிய வலிமைவாய்ந்த பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யத்தையே எதிர்த்துப்‌ போரிடத்‌ துணிந்திருக்‌இருர்‌. 
திரு. எஸ்‌. ஜி, ராரமனுஜலு நாயுடு அவர்கள்‌, தமது 
'“சென்றுபோன நாட்கள்‌!” என்ற பாரதியாரது நினைவுக்‌ 
குறிப்பிலே, “இந்தியா வாரஇதழ்‌ நெருப்புமழை பொழிய 
லாயிற்று'” என்று எழுதியுள்ளார்‌. ஒரு வலிமைவாய்ந்ததும்‌ 
“எங்களுடைய பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்திலே சூரியன்‌ 
அஸ்தமிப்பதேயில்லை'” என்று மார்தட்டிப்‌ பெருமைபே௫க்‌ 
கொள்ளும்படியாசவும்‌ இருந்த அந்நிய ஆதிக்சம்‌ சும்மா 
பார்த்துக்‌ கொண்டிருக்குமா? உடனே அதன்‌ முழு அடக்கு 
முறையும்‌ சையாளலாயிற்று. இந்தியா வார இதழ்‌ 
ஆசிரியரான திரு. ஸ்ரீனிவாசன்‌ கைதி செய்யப்பட்டார்‌. 
பாரதியார்‌ உண்மையில்‌ இந்தியா வாரஇதழின்‌ 
ஆசிரியராக இருக்கவில்லை. ஆகவே தப்பினார்‌. ஆனால்‌, 
ஸ்ரீசுப்பிரமணிய பாரதியாரையும்‌ கைது செய்ய முயற்சிகள்‌ 
நடந்தன. இதை அறிந்த பாரதியாரின்‌ நண்பர்கள்‌ ஒன்று 
கூடி, ஆலோசனை செய்தார்கள்‌. பாரதியார்‌ பிரன்ஞ்சு 
ராஜ்யமான பாண்டிச்சேரிக்குத்‌ தப்பிச்‌ செல்வது நல்லது 
என்றும்‌, அங்கிருந்துசொண்டு தமிழ்ப்பணி செய்யலா 
மென்றும்‌ தீர்மானம்‌ ஆயிற்று. 


பாரதியார்‌ இவ்வாறு பாண்டிச்சேரிக்கு 7908-ஆம்‌ 
ஆண்டில்‌ தப்பிச்‌ சென்றார்‌. இந்தியா வாரஇதழ்‌ மீண்டும்‌ 
வெளிவரலாயிற்று. அதன்‌, வேகமோ தாக்குதலோ 
குறையவில்லை, 


17 


ஆகவே, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ மீண்டும்‌ தன்‌ 
சவரிசையைக்‌ காண்பிக்கலாயிற்று, இந்திய வாரஇதழ்‌ 
மிழசத்திற்கு வரக்கூடாதென்று சட்டம்‌ செய்தது, 
தனால்‌ பாரதியார்‌ நடத்திய இந்தியா வார இதழ்‌ 
ரீமயோகி, சூரியோதயம்‌, விஜயா, பால பாரதம்‌ 
றதலிய எல்லாப்‌ பத்திரிக்கைகளும்‌ அதரவு குறைந்த 
ரால்‌ நின்று போய்விட்டன. ஆனால்‌, பாரதியாருடைய 
1மு.தீதுப்பணி நின்றுபோகவில்லை. , கண்ணன்‌ பாட்டு, 
நயிற்பாட்டு, பாஞ்சாலி ௪பதம்‌, ஞானரதம்‌ முதலிய 
பற்றை அவர்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌. 


குமார்‌ பத்து ஆண்டுக்காலம்‌ பாரதியாரும்‌ அவர்‌ 
நடும்பமும்‌ வறுமையால்பீடி.க்கப்பட்டுப்‌ பலதுன்பங்களுக்கு 
ஐளாகினர்‌. 1915-ஆம்‌ ஆண்டு ஜூலைமாதம்‌ 2ஆம்‌ தேதி 

தீதக்கடல்‌” என்ற பாரதியார்‌ , குறிப்பிலே இது நன்கு 
தரிகின்றது. இவர்‌ எழுதுகின்ரார்‌: 

*மண்ணயும்‌, காற்றையும்‌, சடலையும்‌ எத்தனை 
புகங்கள்‌ ஒரே வடிவத்தில்‌ வைத்துக்‌ காப்பாற்றுகிரய்‌! 
9ராசக்த, எனது கருவி சரணங்கவிலே நீ பரிபூர்ணமாக 
ஐநீநிதி கொண்டு என்னையும்‌ அங்ஙனமே காக்க 
சவண்டும்‌, 

இன்பமில்லையா? 

பராசக்து, இந்த உலகத்தின்‌ ௮த்மா நீ. 

உனக்கு அறிவில்லையா? உனக்குக்‌ சாது சேட்காதா? 
மாள்தோறும்‌ உன்மீது பாட்டுப்‌ பாடுகிறேன்‌. நான்‌ 
கட்கும்‌ வரங்களையெல்லாம்‌ கொடுத்துவிடக்‌ கூடாதா? 

முதலாவது, எனக்கு என்மீது வெற்றிதர வேண்டும்‌. 
2மந்தைக்கு ஜ்வரம்‌ வந்தது. நினது திருவருளால்‌ 
ஊணமாய்விட்டது. இரண்டு மாதகாலம்‌ இரவும்‌ பகலு 


12 


மாக நானும்‌ செல்லம்மாளும்‌ புழுத்‌ துடிப்பதுபோல) 
துடித்தோம்‌. ஊண்‌ நேரே செல்லவில்லை; இருவருக்கு 
உறக்கம்‌ நேரே வரவில்லை--இருவருக்கும்‌ எப்போது 
சஞ்சலம்‌, பயம்‌, பயம்‌, பயம்‌! சக்தீ, உன்னை நம்பி, 
தானிருந்தோம்‌. நீ கடைசியாகக்‌ கரப்பாற்றினாயு 
உன்னை வாழ்த்துகிறேன்‌. 

சடன்காரர்‌ தொல்லையும்‌ அத்துடன்‌ வந்து சலந்‌ த்து 
வைத்தியனுக்குக்‌ கொடுக்கப்‌ பணமில்லை. குழப்பம்‌ 
குழப்பம்‌--$ராத குழப்பம்‌! எத்தனை நாட்கள்‌! எத்த 
மாதங்கள்‌! எத்தனை வருஷங்கள்‌ ! 

பராசக்தி, ஓயாமல்‌ சவிதை எழுதிக்கொண்டிருக்கு! 
படி. திருவருள்‌ செய்யமாட்டாயா? சடன்ச9ளெல்லா 
தீர்த்து, தொல்லையில்லாதபடி ஈன்‌ குடும்பத்தரரு 
என்னைச்‌ சார்ந்த பிறரும்‌ வாழ்ந்திருக்க, நான்‌ உன்‌ புகை 
ஆயிரவிதமான புதியபுதிய பாட்டுக்களில்‌ அமைக்க விரும்‌! 
கிறேன்‌. உலகத்தில்‌ இதுவரை எங்குமில்லாதபடி, அற்பு 
மான ஒளிச்‌ சிறப்பும்‌, பொருட்‌ பெருமையும்‌ உடை! 
பாட்டொன்று என்‌ வாயிலே தோன்றும்படி செய்‌ 
வேண்டும்‌. 

தாயே, என்னைக்‌ சகடன்காரர்‌ ஓயாமல்‌ வேதனை 
படுத்திக்‌சொண்டிருந்தால்‌, நான்‌ அரிசிக்கும்‌, உப்புக்கு! 
யோசனை செய்து கொண்டிருந்தால்‌-உன்னை எப்பட 
பாடுவேன்‌? 

மனைவியைப்‌ பிரிந்து செல்லும்படி. சொல்வதி 
பயனில்லை. அவளும்‌ உனது சரணையே நம்பி, என்னுடர்‌ 
எப்போதும்‌: வாழ்ந்துசொண்டு, உனது தொழும்பி? 
கடைக்கும்‌ புகழில்‌ பங்குபெற்று மேன்மையுற விரும்‌ 
கருள்‌. இயன்றவரை உண்மையோடு தானிருக்கிறா9 
அவளையும்‌ நீ ஸம்ரகூணை செய்யவேண்டும்‌. 


12 


அவளுக்கு நோயின்மை, சல்வி, சவலையின்மை, பக்தி, 
ஞானம்‌ முதலிய சோபனங்களெல்லாம்‌ ஏற்படுத்திக்‌ 
சொடுக்கவேண்டும்‌. 


குழந்தையை உனது குழந்தையாகக்‌ கருதி, இவ்வுல 
சத்தில்‌ நீடித்துப்‌ புசமுடன்‌ வாழும்படி. திருவருள்‌ செய்ய 
டவண்டும்‌. கா௫ியிலிருக்கும்‌ குழந்தையையும்‌ நீதான்‌ 
சாப்பாற்ற வேண்டும்‌. 

எனது குடும்ப பாரமெல்லரம்‌ உன்னைச்‌ சேர்ந்தது. 
உன்னைப்‌ புகழ்ச்சி புரியும்‌ தொழில்‌ என்னைச்‌ சேர்த்தது. 
நாயே, ஸம்மதந்தான? 


மஹா சக்க! என்னுள்ளத்தில்‌ எப்போதும்‌ வற்றாத 
கவிதையூற்று ஏற்படுத்திக்‌ கொடு, 

ஓயாமல்‌ வியாதிபயம்‌ சொண்டு உளைகின்ற நெஞ்சமே! 
தூ! தூ! கோழை. 

புசையிலை வழக்கம்‌ சகொலைந்து விட்டது. 
பராசக்தியின்‌ அருளால்‌. இனிக்‌*சஸரதீ' வழக்கம்‌ ஏற்பட 
பவணும்‌, பராசக்தியின்‌ அருளால்‌, கோள்‌ விம்மி வயிரம்‌ 
பாலாக வேணும்‌. நெநஞ்சு விரிந்து, திரண்டு வலிமை 
புடையதாக வேணும்‌. இரத்தம்‌ மாசு கர்ந்து, நோயின்றி 
நன்ராக ஒடி, உடலை நன்கு காத்துக்‌ கொண்டிருக்க 
$வணும்‌--பரா௫க்தியின்‌ அருளால்‌. 

செட்டி பணத்துக்கு எத்தனை நாள்‌ பொய்‌ சொல்லு 
றது? பொய்‌ வாயிதா, பொய்‌ வாயிதா, பெரய்‌ 
பாயிதா--தினம்‌ இந்தக்‌ கொடுமைதானா? சீச்சி! 

பராசக்து-- உன்னை நான்‌ நம்புவதை முற்றிலும்‌ 
மீட்டு, நிச்சயமாக நாஸ்இிசனாய்‌ விடுவேன்‌, நீ என்னை 
ஈற்பத்‌ தொல்லைகளுக்கு உட்படுத்திக்‌ சொண்டே 
ப்ரந்தால்‌. 


4 


மஹாசக்தி... நீயிருப்பதை எவன்‌ சண்டான்‌? உன 
அறிவுண்டன்பதை எவன்‌ சண்டான்‌? இந்த உலகம்‌- 
சமி, இப்போது உன்னை வையமாரட்டேன்‌, என்‌ 
காப்பாற்று. உன்னைப்‌ போற்றுகின்றேன்‌. 


பிறருக்கு நான்‌ இங்கு நினையாதபடி. நீ அருள்‌ புரிந்த 
நல்லது. துஷ்டார்களைக்கூட நீ தண்டனை செய 
கொள்‌. எனக்கு அதுலே ஸ்ந்தேரஷமில்லை. எனக்‌ 
பிறர்‌ செய்யும்‌ இங்குகளை நீ தவிர்க்க வேண்டும்‌. நா 
உன்னை ?2ய சரணடைந்திருக்கிறேன்‌. 


சொல்லு! மனமே, சொல்லு, பராசக்தி வெள்‌ 
பராசக்தி வெல்க.” 


இந்தக்‌ குறிப்பு கவிஞர்‌ பாரதியாரின்‌ வறுமை 
பிணியை ஓரளவ நன்கு சாட்டுகின்றது. 


உண்மையான சவிஞரின்‌ உள்ளம்‌ மிச மிச மென்ன 
யானது. அதாவது ஒருதுன்பத்தைப்‌ பூதக்கண்ணாடி.பேர 
நூறு மடங்கு ஆயிரம்‌ மடங்கு பெருக்கிக்காட்டும்‌ (இ॥ 
புடையது, ஆசவே இதிலிருந்து பாண்டிச்சேரியி 
வாழ்க்கை எவ்வளவு துன்பமானது என்று ஊழ்‌ 
அறியலாம்‌. வறுமைத்‌ துன்பத்தை எவ்‌ பாறு பொறுத்த 
கொண்டாரோ அறியோம்‌. காந்தியடிகள்‌ ஒருசமயத்தி 
சொன்னார்‌: “நான்‌ நகைச்சுவை ஒன்றுமட்டும்‌ இல்லா 
போனால்‌, எப்பொழுதோ தூக்கிட்டுக்‌ சொண்டிருப் பேல்‌ 
என்று. ஒருவேளை பாரதியாரையும்‌ நசைச்சுவையு 
நையாண்டியும்‌ கண்டலும்‌ இல்லாது போனால்‌ ௮6 
உயிரி தரித்திருக்கவே மாட்டார்‌ என்று ஊகித்து அறி 
லாம்‌. அவருடைய இயல்பான இந்த நகைச்சுவைத்‌ 
அவரைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டிருந்திருக்க வேண்டூ 
என்றும்‌ உணரலாம்‌, 


72 


பாரதியாருடைய கட்டுரைகளிலும்‌, சவிதைகளிலும்‌ 
இந்த நகைசீசுவை மிச அமசாசப்‌ பளிச்சிடுவதை உணர்ந்து 
என்றும்‌ அனுபவிக்கலாம்‌. 


நசைச்சுவை என்றால்‌ சாரதாரணமானது அல்ல); 
அவை என்றும்‌ இன்பமளிக்கக்‌ கூடியவை. பழிதீது 
அறிவுறுத்த வேண்டும்‌ என்று நினைத்தால்‌ ஓரே அடியாசப்‌ 
பழித்து விடுவார்‌. நையாண்டி. செய்வதென்றால்‌ அதள 
பாதாளத்தில்‌ ஒரே அடி.பாச அமிழ்த்து விடுவார்‌. 


இத்தனைக்கும்‌ அவர்‌ சூதுவாது தெரியாதவர்‌. கோபம்‌ 
வந்துவிட்டால்‌ இடி, இடித்துவிடும்‌. தப்பவே முடியாது: 
மறுகணம்‌ அதை மறந்து விடுவார்‌. மீண்டும்‌ உற்சாகம்‌ 
கொடுப்பார்‌. எப்படியாவது தூங்கிக்‌ சொண்டிருந்த 
தமிழகத்தைக்‌ தட்டி, எழுப்ப வேண்டும்‌ என்று ஆசை 
கொள்கின்றார்‌ சவிஞர்‌. 

“நெஞ்சில்‌ உரமுமின்றி” என்ற கிளிக்‌ சண்ணியைப்‌ 
பாருங்கள்‌. பழித்து அறிவுறுத்துவதாக இக்‌ கவிதை 
எழுதப்பட்டுள்ளது. 

நடிப்புச்‌ சுதேசிகள்‌ 


(பழிதீதறி வுறுத்தல்‌) 
இளிக்‌ சண்ணிசகள்‌. 


7. நெஞ்சில்‌ உரமு மின்றி 
நேரீமைத்‌ திரமூ மின்றி, 
வஞ்சனை சொல்வாரடீ! _-கஇளியே! 
வாய்ச்‌ சொல்லில்‌ வீரறரடீ! 
2.  கூட்டதீதுற்‌ கூடி நின்று 
கூவிப்‌ பிதற்ற லன்றி, 
நாட்டதீதிற்‌ கொள்ளாரடீ! --இளியே! 
நாளில்‌ ம றஐப்பாரடி! 


20 


சொர்க அரசும்‌ புவிச்‌ 
சுகங்களும்‌ மாண்பு களும்‌ 
அந்தகர்க்‌ குண்டாகுமோ;!--கிளியே! 
அலிகளுக்‌ கன்ப முண்டோ? 
சண்கள்‌ இரண்டிருந்தும்‌ 
காணுந்‌ திறமை யற்ற 
பெண்களின்‌ கூட்டமடீ! --இளியே! 
பேசிப்‌ பயனென்ன! 
யந்திர சாலை யென்பர்‌ 
எங்கள்‌ துணிசளென்பார்‌ 
மந்திரதீ தாலே யெங்கும்‌ --இளியே! 
மாங்கனி வீழ்வ துண்டோ? 
உப்பென்றும்‌ சீனி என்றும்‌ 
உள்‌ நாட்டுச்‌ சேலை என்றும்‌ 
செப்பித்‌ திரிவாரடீ!. கிளியே! 
செய்வ தறியாரடீ! 


தேவியர்‌ மானம்‌ என்றும்‌ 
தெய்வத்தின்‌ பக்தி என்றும்‌ 

நாவினாற்‌ சொல்வ தல்லால்‌ !---கஅிளியே! 
நம்புத லற்றாரடீ: 

மாதரைக்‌ கற்பழித்து 
வன்சண்மை பிறர்‌ செய்யப்‌ 

பேதைகள்‌ போலுயிரைக்‌!--கிளியே! 
பேணி யிருநீதாரடீ.! 

தேவி கோயிலிற்‌ சென்று 
இமை பிறர்கள்‌ செய்ய 

அவி பெரீதென்‌ றெண்ணிக்‌!--கிளியே/[ 
அஞ்சிக்‌ கஇடந்தாரடீ! 


10. 


729 


72. 


72. 


74. 


725. 


76. 


சீ 


அச்சமும்‌ பேடிமையும்‌ 
ஆடிமைச்‌ சிறுமதியும்‌ 

உச்சத்திம்‌ சொண்டாரடீ!--இளி்‌ ய! 
ஊமைச்‌ சனங்கள்‌! 


ஊளக்கமும்‌ உள்வலியும்‌ 

உண்மையிற்‌ பற்றுமில்லா 
மாக்களுக்கோர்‌ கணமும்‌--கிளியே! 

வாழத்‌ தகுதி யுண்டோ? 
மானம்‌ சிறிகென்‌ றெண்ணி 

வாழ்வ பெரிதென்‌ றெண்ணும்‌ 
எனர்க்‌ குலசந்‌ தனில்‌!--இளலியே! 

இருக்க நிலமை யுண்டோ! 
சிந்தையிற்‌ கள்விரும்பிச்‌ 

சிவசிவ வென்பது போல்‌, 
வந்தே மாதர மென்பார்‌!-களியே! 

மன திலதனைக்‌ கொள்ளார்‌. 


பழமை பழமை யென்று 
பாரவனை பேசலன்றிப்‌ 

பழமை இருந்த நிலை.--கிளியே 
பாமர ரேதறிவார்‌! 

நாட்டில்‌ அவ மதிப்பும்‌ 
நாணின்றி இழி செல்வத்‌ 

தட்டில்‌ விருப்புங்‌ சொண்டே!- கிளியே! 
சிறுமை யடைவாரடீ.! 

சொந்தச்‌ சகோதரர்கள்‌ 
துன்பத்திற்‌ சாதல்‌ கண்டும்‌, 

சிந்தை இரங்காரடீ!--கஇிளியே! 
செம்மை மறந்தாரடீ! 


78 


77... பஞ்சதீதும்‌ நோய்களிலும்‌ 
பாரதர்‌ புழுக்கள்‌ போல்‌ 
துஞ்சதீதம்‌ கண்ணாற்‌ சண்டும்‌!--கிளியே! 
சேரம்பிக்‌ கடப்பா ரீ! 
78. தாயைக்‌ கொல்லும்‌ பஞ்சத்கைுதீ 
தடுக்க முயற்சி யுறார்‌ 
வாயைத்‌ திறந்து சும்மா!--கிளியே! 
வந்தே மாதர மென்பார்‌. 


காதல்‌ என்றும்‌ உள்ளது. அது மனிதனுக்கும்‌ விலங்கு 
களுக்கும்‌ அதனதன்‌ இயல்புகளுக்கேற்ப அமைந்திருப்பது. 

இங்கே குயிலுக்கும்‌, குரங்குக்கும்‌, மாட்டுக்கும்‌ காதல்‌ 
நடைபெறுகின்றது. அதில்‌ தவறு ஒன்றுமில்லை. அனால்‌,. 
குரங்கு, மாடு இவைகளிடம்‌ எதைக்‌ சண்டு காதல்‌ 
சொள்கிறேன்‌ என்று குயில்‌ சொல்லுவது அழியாத 
நகைச்சுவை பூட்டுவதாக இருக்கின்றது. கவிஞன்‌ ஒரு 
காலையிலே மாஞ்சோலை தேடிசி செல்கின்றுன்‌., குயில்‌ 
இனிமையாகப்‌ பாடிக்‌ கொண்டிருக்கிறது. அதனாலே, 
காதல்‌ கொண்ட கவிஞன்‌ மறுநாளும்‌ அதே நினைவாசல்‌ 
குயிலைத்‌ தேடித்‌ திரிகன்றான்‌. சவிஞனிடத்திலே சாதல்‌ 
பேசுகின்ற குயில்‌, குரங்கினிடத்திலே அதே சாதல்‌ மொழி 
பேசுகின்றது. சவிஞன்‌ சற்று நின்று நிதானித்து என்ன 
பேசுகிறதென்று கேட்ச விரும்புகின்றார்‌. 

குயில்‌ சாதல்‌ வர்ணணை நசைச்சுவை செொப்பளிப்‌ 
பதாக அழியா அழகுடன்‌ அமைந்திருப்பதை பாரதி 
யாருடைய இனிமையான சவிதை வரிகளிலேயே 
சேட்போம்‌: 
*வானரரே! 
ஈடறியா மேன்மையம சேய்நீதவரே! பெண்மைதான்‌ 
எப்பிறப்புக்‌ கொண்டாலும்‌, ஏநீதலே! நின்னழகைகதீ 


10 


தப்புமோ? மையல்‌ தடுக்குந்‌ தறமாமோ? 

மண்ணிலுயிர்க்‌ செல்லாந்‌ தலைவரென மானிடரே, 

எண்ணிநின்ருர்‌ தம்மை; எனிலொருகால்‌ 2ஊர்வகுதீதல்‌, 

கோயில்‌, அரசு, குடிவகுப்புப்‌ போன்ற சில 

வாயிலிமீல, அந்த மனிதர்‌ உயர்வெனலாம்‌ 

மேனி யழகினிலும்‌, விண்டுரைக்கும்‌ வார்த்தையிலும்‌ 

கூனி யிருக்கும்‌ கொலுநோர்தீதி தன்னிலுமே 

வாளரர்தஞ்‌ சாதிக்கு மாந்தர்‌ நிகரசாவாரோ?2 

அனவரையும்‌ அவர்‌ முயன்று பார்த்தாலும்‌, 

பட்டுமயிரி மூடப்‌ படாத தமதுடலை 

எட்டுடையால்‌ மூடி எதிருமக்கு வந்தஈலும்‌, 

மீசையையும்‌ தாடியையும்‌ விந்தைசெய்து வானரர்தம்‌ 

அசை முசத்தினைப்‌ போலாக்க முயன்றிடினும்‌, 

ஆடிக்‌ குதிக்கும்‌ அழகிலுமை நேர்வதற்கே 

கூடிக்‌ குடித்துக்‌ குதித்தாலும்‌, கோபுரத்தில்‌ 

ஏறத்‌ தெரியாமல்‌ ஏணிவைதக்ீதுச்‌ சென்றாலும்‌, 

வேறெத்தைச்‌ செய்தாலும்‌, வேசமுறப்‌ பாய்வதிலே 

வானரார்போ லாவரோ? வாலுக்குப்‌ போவதெதங்சே? 

ஈனமுறுங்‌ சச்சை இதற்கு நிசராமோ? 

பாகையிலே வாலிருக்கப்‌ பார்த்ததுண்டு, சந்தைபோல்‌; 

வேசமுறத்‌ தாவுசையில்‌ வீசி எழுவதற்சே 

தெய்வங்‌ கொடுத்த திருவாலைப்‌ போலாமே? 

சைவசுதீ்த போசனமும்‌ சாதுரியப்‌ பார்வைகளும்‌ 

வானரர்போற்‌ சாதியொன்று மண்ணுலகின்‌ மீதுளதோ? 

வானரர்‌ தம்முள்ளே மணிபோல உமையடைந்தேன்‌, 

பிச்சைப்‌ பறவைப்‌ பிறப்பிலே கதோன்றிடினும்‌ 

நிச்சயமா முன்புரிந்த நேமத்‌ தவங்களினால்‌ 

தேவரீர்‌ சாதல்பெறுஞ்‌ சீர்த்தி சொண்டேன்‌; 
தம்மிடத்தே, 

ஆவலினாற்‌ பாடுகின்றேன்‌, அரியரே சேட்டருள்வீர்‌!” 


20 


குயிலும்‌ குரங்கும்‌ செய்யும்‌ நாடகம்‌ பார்தீதோம்‌. 
மறுநாள்‌ காட்சி மாறுகின்றது. குயில்‌ குரங்கை மறநீது 
விட்டது. அதற்குப்‌ பதிலாக மாட்டின்மேல்‌ காதல்‌ கொள்‌ 
கின்றது. எதனால்‌ சாதல்‌ சொண்டேன்‌ என்பதையும்‌ 
நகைச்சுவையோடு தெரிவிக்கின்றது! பாரதியார்‌ 
வரிகளிலேயே அந்த மறக்கமுடியாத பாடலைக்‌ கேட்போம்‌; 
நந்தியே, 
பெண்டிர்‌ மனத்தைப்‌ பிடிதீதிமுக்கும்‌ சகாரந்தமே! 
காமனே! மாடாசக்‌ காட்டி தரும்‌ மூர்த்தியே! 
பூமியிலே மாடுபோற்‌ பொற்புடைய சாதியுண்டோ? 
மானிடருந்‌ தம்முள்‌ வலிமிருந்த மைந்தர்‌ தமை 
மேனியுறுங்‌ சாளையென்று மேம்பா டுறப்‌ புகழ்வாரி, 
காளையர்தம்‌ முள்ளே சனமிகுந்தீரி, ஆரியரே! 
நீளமுகமும்‌, நிமிர்ந்திருக்குங்‌ கொம்புகளும்‌! 
பஞ்சுப்‌ பொதிபோல்‌ படர்ந்த திருவடிவும்‌! 
மிஞ்சுப்‌ புறச்சுமையும்‌, வீரத்‌ இருவாலும்‌! 
வானகத்‌ திடிபோல *மா” வென்‌ றுருமுவதும்‌ , 
ஈனப்‌ பறவை முதுகின்மிசை ஏறிவிட்டால்‌ 
வாலைக்‌ குழைத்து வளைதீதடிக்கும்‌ நேர்மையும்‌, பல்‌ 
சாலம்நான்‌ சண்டு சடுமோச மெய்திவிட்டேன்‌ 
பார வடிவும்‌ பயிலுமுடல்‌ வலியுள்‌ 
இர நடையும்‌ சிறப்புமே இல்லாத 
சல்லித்‌ துளிப்பறவைசீ சாதியிலே நான்‌ பிறந்தேன்‌: 
அல்லும்‌ பகலுநிதம்‌ அற்ப வயிற்றினுக்கே 
சாடெல்லாஞ்‌ சுற்றிவந்து காற்றிலே எற்றுண்டு, 
மூட மனிதர்‌ முடைவயிற்றுக்‌ சோருணவாம்‌, 
சின்னக்‌ குயிலின்‌ சிறு குலத்திலே தோன்றி 
- என்ன பயன்‌ பெற்றேன்‌? எனைப்போலோர்‌ பாவியுண்டோ? 
சேற்றிலே தாமரையும்‌ சீமுடைய மீன்‌ வயிற்றில்‌ 
. போற்று மெரளிமுத்தும்‌ புறப்படுதல்‌ சேட்டிலிரோ? 


௮.1 


நீசப்‌ பிறட்பொருவர்‌ நெஞ்சிலே தோன்றிவரும்‌ 

அசை தடுக்கவல்ல தரகுமோ? காமனுக்சே 

சா.தப்‌ பிறப்புத்‌ தராதரங்கள்‌ தோன்‌ றிடுமோ? 

வாதித்துப்‌ பேச்சை வளர்த்தோர்‌ பயனுமில்லை. 

மூட மதியாலோ, முன்னைக்‌ தவதீதாலோ 

ஆடவரீதம்‌ முள்ளே அடியாளுமைக்‌ தெரிந்தேன்‌, 

மானுடராம்‌ பேய்கள்‌ வயிற்றுக்குச்‌ சோறிடவும்‌ 

கூவனர்தமை ஊர்சளிலே கொண்டு விடுவதற்கும்‌ 

தெய்வமென நீருருவி செய்த பின்னர்‌, மேனிவிடாய்‌ 

எய்தி யிருக்கு மிடையினிலே, பாவியேன்‌ 

வந்துமது காதில்‌ மதுரவிசை பாடுவேன்‌; 

வந்து முதுகில்‌ ஒதுங்கிப்‌ படுத்திருப்பேன்‌; 

வாலிலடி. பட்டு மன மகிழ்வேன்‌” *மா* வென்றே 

ஓலிடுநும்‌. பேராலியோ டொன்றுபடக்‌ கத்துவேன்‌: 

மேனியிலே உண்ணிகளை மேவாது கொன்‌ றிடுவேன்‌ 

கசானிடையே சுற்றிக்‌ சமனியெல்லாம்‌ மேய்ந்து, நீர்‌ 

மிக்கவுண வுண்டுவாய்‌ மென்றசைதான்‌ போடுகையில்‌ 

பக்கத்‌ திருந்து பல சதைகள்‌ சொல்லிடுவேன்‌; 

காளை யெரு தரே! சகாட்டிலுயா்‌ வீரரே! 

தாளைசீ சரணடைந்தேன்‌, தையலெனைக்‌ காத்தருள்வீர்‌, 

கசாதலுற்று வாடுகின்றேன்‌ காரதலுற்ற செய்தியினை 

மாத ர௬ரைத்தல்‌ வழக்கமில்லை என்றறிவேன்‌, 

ஆனாலும்‌ என்போல்‌ அபூர்வமாங்‌ சாதல்‌ கொண்டால்‌, 

தானா வுரைத்தலின்றிச்‌ சாரும்‌ வழியுளதேர? 

ஒத்த குலத்தவர்பால்‌ உண்டாகும்‌ வெட்கமெலரம்‌, 

இத்தரையில்‌ மேலோர்முன்‌ ஏழமையர்க்கு நரணமுண்டேோ? 

தேவர்‌ முன்னே அன்புரைக்கச்‌ சிந்தை வெட்சகங்‌ 
கொள்வதுண்டோ? 

காவலர்க்குதீ தங்குறைகள்‌ சாட்டாரோ &ழடியார்‌? 

அசை தான்‌ வெட்கம்‌ அறியுமோ?” 


தி2 


௬தந்திர வாழ்வு பெறாத பாரத மக்களின்‌ அன்றைய 
நில்மையை எப்படியெல்லாம்‌ சேலி செய்இின்றாரி 
பாருங்கள்‌! உண்மையில்‌ பாரதியாருக்குக்‌ கேலி செய்வது 
நோக்கமல்ல. இடித்துரைத்து ரோஷம்‌ சொள்ளச்செய்ய 
வேண்டுமென்பதே அவருடைய அவல்‌, இிப்பாய்களைக்‌ 
சண்டால்‌ பயம்‌, துப்பாக்கி வைத்துக்கொண்டு சென்றால்‌ 
அதைவிட பயம்‌ என்றிருந்த நிலைமை இன்று மாறி 
விட்டது, இருந்தாலும்‌ பழைய நிலைமையை எண்ணி வயிறு 
வெடிக்கச்‌ சிரிக்கலாம்‌. அந்த முறையிலே இக்கவிதை 
பெரிதும்‌ வரவேற்கத்‌ தகுந்ததாகும்‌. பாரதியார்‌ சவிதை 
யையே நோக்குவோம்‌. நெஞ்சு பொறுக்குதில்லையே, 
மாஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாரதியார்‌ திருப்பித்‌ 
திருப்பிச்‌ சொல்லும்பொழுது நமது நெஞ்சமும்‌ பொறுக்க 
முடியாத அளவுக்கு அவமானத்தால்‌ வேதனை அடை 
கின்றது. 


பாரத ஜனங்களின்‌ தற்கால நிலைமை (நொண்டிச்சிந்து) 


7. நெஞ்சு பொறுக்கு திலையே--இந்த 
நிலைகெட்ட மனிதரை நினைந்துவிட்டால்‌, 
அஞ்சி யஞ்சிசி சாவார்‌--இவர்‌ 
அஞ்சாத பொருளில்லை அவனியிலே; 
வஞ்சனைப்‌ பேய்கள்‌ என்பார்‌--இந்த 
மரத்தில்‌ என்பார்‌; அந்தக்‌ குளத்தில்‌ என்பார்‌; 
துஞ்சுது முகட்டில்‌ என்பாரி--மிசத்‌ 
துயா்‌ படுவார்‌ எண்ணிப்‌ பயப்படுவார்‌. (நெஞ்சு) 
2... மந்திரவாதி என்பார்‌ - சொன்ன 
மாத்திரத்தி லேமனக்‌ கிலிபிடி.ப்பார்‌; 
யந்திர சூனி யங்கள்‌--இன்னும்‌ 
எத்தனை ஆயிரம்‌ இவரிதுயர்கள்‌ ! 


2௮ 


தந்த பொருளைக்‌ கொண்டே._-ஜனம்‌ 
துரங்குவரி உலகத்தில்‌ அரசரெல்லாம்‌/ 
அந்த அரசியலை--இவரர்‌ 
அஞ்சுதரு பேயென்‌ றெண்ணி நெஞ்சம்‌ 
அயரிீவாரி. (நெஞ்சு) 
சிப்பாயைக்‌ சண்டு அஞ்சுவாரி..-ஊர்சி 
சேவசன்‌ வருதல்உண்டு மனம்பதைப்பாரா்‌? 
துப்பாக்கி சொண்டு ஒருவன்‌--வெகு 
தூரத்தில்‌ வரக்சண்டு வீட்டிலொளிப்பார்‌; 
அப்பால்‌. எவனோ செல்வான்‌. -அவன்‌ 
ஆடையைக்‌ சண்டுபயந்‌ தெழுந்து நிற்பார்‌; 
எப்போதும்‌ சைகட்டுவார்‌--இவர்‌ 
யாரிடத்தும்‌ பூனைகள்போல்‌ ஏங்கி நடப்பார்‌. 
(தெஞ்சு) 
நெஞ்சு பொறுக்கு திலையே--இந்த 
நிலைகெட்ட மனிதரை நினைந்துவிட்டால்‌, 
கொஞ்ச மோபிரி வினைகள்‌?_-ஒரு 
கோடி. என்றால்‌ அது பெரிதாமோ? 
ஐந்துதலைப்‌ பாம்பென்பான்‌.--அப்பன்‌ 
ஆறுதலை யென்றுமசன்‌ சொல்லிவிட்டால்‌, 
நெஞ்சு பிரிந்திடுவார்‌--பின்பு 
நெடுநாள்‌ இருவரும்‌ பகைத்திருப்பாரி. (நெஞ்சு) 
சாத்திரங்கள்‌ ஒன்றும்‌ சகரணாரி...பொரய்சி 
சாத்திரப்‌ பேய்கள்சொல்லும்‌ வார்த்தைநம்பியே 
கோத்திரம்‌ ஒன்றா யிருந்தாலும்‌--ஒரு 
கொள்சையிற்‌ பிரிந்தவனைக்‌ குலைத்திகழ்வார்‌; 
தகோரத்திரங்கள்‌ சொல்லி அவர்தாம்‌. -தமைச்‌ 
சூதுசெய்யும்‌ நீசார்களைப்‌ பணிந்திடுவார்‌; 
ஆத்திரங்‌ கொண்டே இவன்சைவன்‌..-இவன்‌ 
அரிபக்தன்‌ என்று பெருஞ்‌ சண்டையிடுவார்‌. 


(தெஞ்சு) 


24 


6. நெஞ்சு பொறுக்கு திலையே -- இதை 
நினந்து நினைந்தின்னும்‌ வெறுக்குதிலையே; 
கஞ்சி குடிப்பதற்‌ கிலார்‌ -- அதன்‌ 
காரணங்கள்‌ இவையென்னும்‌ அறிவுமிலார்‌ 
பஞ்சமோ பஞ்சம்‌ என்றே --நிதம்‌ 
பரிதவித்தே உயிரி துடிதுடித்து, 
துஞ்சி மடிசன்றாரே -- இவர்‌ 
துயார்களைத்‌ கீரிக்கவோர்‌ வழியிலையே, (நெஞ்சு) 
7... எண்ணிலா நோயுடையார்‌ -- இவரி 
எழுந்து நடப்பதற்கும்‌ வலிமை யிலாரீ: 
கண்ணில்லாக்‌ குழந்தை சள்போல்‌ -- பிறர்‌ 
காட்டிய வழியிற்சென்று மாட்டிக்கொள்வார்‌; 
நண்ணிய பெருங்கலைகள்‌ -- பத்து 
நாலாயிரங்கோடி. நயந்து நின்று, 
புண்ணிய நாட்டினிலே இவர்‌ 
பொறியற்ற விலங்குகள்‌ போல வாழ்வார்‌. 
(நெஞ்சு) 
பணியாள்‌ இல்லாவிட்டால்‌ வீட்டிலே வேலை ஓடாது, 
அந்தப்‌ பணியாளோ, பாவம்‌ எத்தனையோ வ௫சைகளில்‌ 
ஏமாற்றுகிறான்‌. பாரதியார்‌ இதை நன்றாக அனுபவி தீ 
திருக்கிறார்‌ - பணியாள்‌ எத்தனை வசைகளில்‌ ஏமாற்றுகிறான்‌ 
என்பதை நகைச்சுவையோடு சண்ணன்‌ “என்‌ சேவசன்‌' 
என்னும்‌ சவிதையிலே தெதரிவிக்கிரர்‌ி. பணியாளைக்‌ 
சண்டனம்‌ புரியவில்லை என்பதை இங்கு முக்கயமாசக்‌ 
சவனிக்க வேண்டும்‌. அந்தப்‌ பணியாளுக்கு என்றுமே 
பாரதியார்‌ உள்ளத்திலே இரக்கம்‌ உண்டு. தொழிலாளருக்கு 
உரிய நியாயம்‌ வழங்கவேண்டும்‌ எனப்‌ பரிந்து பேச ஒர 
நீண்ட சட்டுரையே வரைந்திருக்கருர்‌. அ தனால்‌ 
பணியாளர்‌ பலவித சாக்குப்‌ போக்குச்‌ சொல்லும்போது 
அவரிடம்‌ கோபம்‌ வருவதில்லை. அதற்கு மாறாக நகைச்சுவை 
மிகுந்து வெளிவருன்றது. சவிதையைப்‌ ஈரரிப்பேரம்‌: 


ய்ய 


'கூலிமிசக்‌ கேட்பார்‌ கொடுத்ததெலாம்‌ தாம்மறப்பார்‌; 
வேலைமிக வைத்திருந்தால்‌ வீட்டிலே தங்கிடுவார்‌; 
(ஏனடா நீ நேற்றைக்‌ இங்குவர வில்லை' யென்றால்‌ 
பானையிலே தேளிருந்து பல்லால்‌ கடித்த தென்பாரி; 
வீட்டிலே பெண்டாட்டி மேற்‌ பூதம்‌ வந்ததென்பார்‌; 
பாட்டியார்‌ செத்துவிட்ட பன்னிரண்டாம்‌ நாளென்பார்‌; 
ஓயாமல்‌ பொய்யுரைப்பார்‌; ஓன்றுரைக்க வேறு செய்வார்‌; 
தாயாதி யோடு தனியிடத்தே பேசிடுவார்‌; 

உள்வீட்டுச்‌ செய்தியெலாம்‌ ஊரரம்பலகத்‌ துரைப்பார்‌; 

எள்‌ வீட்டில்‌ இல்லையென்றால்‌ எங்கும்‌ முரசறைவார்‌ 
சேவகரால்‌ பட்ட சிரமமிக உண்டு கண்டீர்‌, 

சேவகரில்‌ லாவிடிலோ, செய்கை நடக்கவில்லை. 


பாஞ்சாலி ௪பதத்திலே தருமரும்‌ சகுனியும்‌ சூதாடு 
கின்றனர்‌. பொருள்களை ஓவ்வொன்றாக இழக்கிறான்‌ 
தருமன்‌. இறுதியில்‌ நாட்டையே வைத்துச்‌ சூதாடு 
கின்றனரி. 


இதந்த இடத்திலே பாரதியாருக்கு அடங்காத கோபம்‌ 
வந்து விடுகின்றது. நாட்டை வைத்து இமப்பது என்ன 
நியாயம்‌ என்று சீறுகின்றார்‌ சவிஞர்‌. ஆயிரம்‌ நீதிகள்‌ 
சருமன்‌ உணர்ந்திருந்தாலும்‌ தேசம்‌ வைத்திழப்பதற்கு 
என்ன நியாயம்‌ என்று அதட்டிக்‌ சேட்கின்றார்‌ 
பாரதியார்‌. ச்ச சிறிய செய்சை செய்தான்‌. அற்பத்‌ 
நீளமான செய்சை செய்துவிட்டான்‌ என்று முழங்கு 
சன்றார்‌. கோயில்‌ பூசை செய்கின்றவன்‌ சிலையையே 
வீற்றிடலாமா? அதற்கு என்ன நியாயம்‌? நாட்டு மாந்த 
ரெல்லாம்‌ தம்மைப்போல்‌ மனிதர்கள்‌ என்று அவர்‌ 
நின்ததாரா? ஆட்டு மந்தை என்று நினைத்தாரா? என்று 
கேட்கிறார்‌ சவிஞர்‌. 

புர--௮ 


20 


இந்த இடத்திலே ஒன்று நினைவுக்கு வருகின்றது, 
பண்டைக்‌ காலத்திலெல்லாம்‌ மன்னனே உயிரென்றும்‌ 
மக்கள்‌ உடலென்றும்‌ எண்ணிவந்தனர்‌ீ. ஆனால்‌ கம்பர 
ஓர்‌ அற்புதமான கற்பனையை வெளியிடுகின்றார்‌. தமத 
இராமாயணகத்துிலே மன்னனே உடலென்றும்‌, மக்களெ6 
லாம்‌ உயிரென்றும்‌ அவரி ஒரு புரட்சிகரமான சிந்தனையைத்‌ 
தோரற்றுவிக்கின்றூர்‌. 


அதேபோல அரசனுக்குரிய சில கடமைகள்‌ 
உண்டென்றும்‌, நாட்டைப்‌ பாதுசாத்தலே அவன்கடைமை 
என்றும்‌, தனது விருப்பம்போல்‌ நாட்டை என்ன வேண்டு 
மானாலும்‌ செய்யக்‌ கூடாதென்றும்‌, ஒரு புதிய இந்தனையை 
எழுப்புகின்‌ ரரி நம்‌ கவிஞர்‌. அரசனுக்குரியதெல்லாம்‌ 
நாட்டைச்‌ சிறந்த முறையில்‌ ஆட்டி புரிவதுதான்‌. தல்‌ 
வீருப்பப்படி, அதைத்‌ தன்‌ சொத்தாச எண்ணிவிட 
கூடாதென்றும்‌ கீழ்க்கண்ட வரிகளஸிலே ர பரளாப்டு கூற 


கின்றார்‌ பாரதியார்‌. அந்த அழடி வரிகளை இனி 

தோக்குவோம்‌; 

கோயிற்‌ பூசை செய்வோர்‌ சிலையைக்‌ சொண்டு விற்ற 
போலும்‌ 

வாயில்‌ காத்து நிற்போன்‌_- வீட்டை வைத்திழத்தல்‌ 
போலும்‌ 


ஆயிரங்களான--நீதி யவை உணர்ந்த தருமன்‌ 
தேயம்‌ வைத்திழந்தான்‌--9ச்‌6! சிறியர்‌ செய்கை 

செய்தான்‌ 
“நாட்டப்‌ மாந்த ரெல்லாம்‌ -தம்போல்‌ நரர்களென்று 

கரு குர! 

ஆட. 9 மந்தை யாமென்‌்‌' றுலகை, ௮அரசரெண்ணில்ட்டார்‌ 
சாட்டி. புண்லம நூல்கள்‌ பலஃ3ரங்‌ காட்டினார்ச ளேனு॥ 
நாட்டி ராஜந்த--மனிகர்‌ ரன்ரு செய்யவீல்லை. 
ஓரஞ்‌ செய்திடாமே:.- தருமத்துறுதி கொள்‌ றிடாமே, 


27 


சாரஞ்‌ செய்திடாமே பிறறைத்‌ துயரில்‌ வீழ்தி இடாமே, 
எரை யாளு முறைமை--உலகில்‌ ஓர்‌ புறதீதுமில்லை.” 


பாரதியார்‌ இவ்வாறு நசைச்‌சுவையையும்‌, நையாண்டி. 
உயயும்‌, கிண்டல்களையும்‌, எள்ளித்திருத்தல்களையும்‌, 
பஞ்சப்‌ புகழ்ச்சிசளையும்‌, பழிதீது அறிவுறுத்தல்களையும்‌ 
நிறையப்‌ பெய்து வைத்திருக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
இன்றும்‌ என்றும்‌ இன்பம்‌ தரக்கூடியவை: மணி மணி 
பானவை! 

ஆனால்‌, பாரதியாருடைய உரைநடைக்‌ கட்டுரை 
களிலும்‌, கதைகளிலும்‌ இந்த நகைச்சுவை ஏராளமாகக்‌ 
தாணப்படுகின்றன. எடுத்த எடுப்பிலேயே ஞானரதம்‌ 
என்ற நூல்தான்‌ நினைவுக்கு வருகின்றது: 

ஞானரதம்‌ ஒரு கற்பனைக்‌ களஞ்சியம்‌. அதை ஒரு 
சவிதையாசவே கொள்ளலாம்‌, அவ்வாறு இனிமை 
வாய்ந்த உரைநடையினைக்‌ சொண்டது ஞானரதம்‌, 


பாரதியார்‌ தமது மனம்‌ என்ற தேரில்‌ ஏறிக்‌ 
மிசாண்டு பல உலசங்களுக்குச்‌ சென்று தமது ௮ மிய 
அனுபவத்தைத்‌ தெரிவிப்பது ஞானரதம்‌. முதலில்‌ 
இன்பக்கலப்பற்ற இன்பங்கள்‌ நிறைந்திருக்கும்‌ உலகத்‌ 
திற்குப்போய்‌ வருவோம்‌ என்று தமது ஞானரதத்திற்கு 
ஆணையிடுகஇிருர்‌. அங்கே பர்வதகுமாரி என்ற ஒரு அழமயை 
என்னியைச்‌ சந்திக்கிறதும்‌ எங்குமே இசைமயமாக 
இருப்பதுமான தமது இன்ப அனுபவங்களை மிச அழகாசக்‌ 
கவிகை நயத்தோடு தெரிவிக்கின்றார்‌. பிறகு ஸத்ய 
லோகத்திழ்குச்‌ சென்று வருகின்ளுர்‌. 


கந்தர்வ லோகத்தையும்‌, ஸத்ய லோகத்தையும்‌ 
வருணித்து விட்டு மண்ணுலகக்கதை விட்டுவிடலாமா? 


26 


நாலாம்‌ அத்தியாயத்தில்‌ மண்ணுலகத்தைப்பற்‌ றி நகைச்‌ 
சுவையோடு எழுதியிருப்பதை இனிக்‌ கவனிப்போம்‌: 


“எனக்குத்‌ தலைநோவு பலமாயிரு ந்தது. படுக்கையை 
விட்டிறங்கிக்‌ கிழக்சே இரண்டு மூன்று ச௪ந்துகளுக்கப்பால்‌ 
ஏதோ பெயா்‌ மறந்துபோன தெதருவில்‌, நான்‌ கூலி 
கொடுத்து வாஸம்‌ செய்து கொண்டிருந்த வீட்டிற்கு வந்தி 
சேர்ந்தேன்‌. அந்த வீட்டைக்‌ கொஞ்சம்‌ வர்ணிக்கலாமா 
காந்தர்வ நாட்டைப்பற்றிக்‌ கேட்டீர்களே! இந்த மண்‌ 
லகத்தில்‌ நமக்குள்ள ஸெளகரியங்களைப்‌ பற்றிச்‌ ௪ றி/ 
மசேளுங்கள்‌. 


நானிருந்த வீட்டிற்கு முன்‌ பக்கத்திலே ஓர்‌ கூடமும்‌ 
அதைச்சுற்றி இரண்டு மூன்று அறைகளும்‌ உண்டு. மேற்‌ 
பார்த்த வீடு. அந்த கூடத்திற்குத்‌ தென்புறத்திலே ஒ| 
முற்றம்‌. இது முன்பகுதி. பின்‌ பகுதியிலே சில அறைக6 
ஒரு முற்றம்‌. மேல்‌ மெத்தை; அதில்‌ இரண்டறை க 
இவ்விரண்டு பகுதிகளுக்குச்கும்‌ பொதுவாசத்‌ தென்‌ ப 
சத்திலே கொல்லைப்புறத்தில்‌ ஓர்‌ கஇணறும்‌ தண்ணீ 
குழாயும்‌ உண்டு. பின்‌ பகுதியில்‌ நான்‌, என்‌ இ 
தாயார்‌, மனைவி, மைத்துனிப்‌ பெண்‌, தம்பி, என 
குழந்தை ஆகிய அறுவரும்‌ வசிப்பது. முன்‌ பகுதியில்‌ £6 
ராயர்‌ பெரிய குடும்பத்தோடிருத்தார்‌. அவருக்குப்‌ ப 
முழுதும்‌ உழைத்துக்கொண்டிருக்கும்படியாகத்‌ தப்‌ 
கச்சேரியிலோ, எங்கேயோ ஓர்‌ உத்தியோகம்‌. உடம்‌ 
கோபி ;மண்‌ மூத்திரைசள்‌ எத்தனையோ, அத்‌ 
குழந்தைகள்‌. அவர்‌ மனைவி மறுபடியும்‌ கர்ப்பம்‌, ௮ 
முற்றத்திலேயே ஒரு பசுமாடு. இத்துடன்‌ ஒட்டுக்குடிக 
அவருடைய பந்துக்கள்‌ சிலர்‌ வஸித்தார்கள்‌. 

நான்‌ இருந்த பகுதியிலேனும்‌ மேன்மாடமெ்‌ 
ஒன்‌ நிருந்தபடியால்‌, கொஞ்சம்‌ காற்று வரம்‌. 


20 


கட்டதீதாருக்கு அது கூடக்‌ இடையாது. இரவிலே 
கொசுக்களின்‌ தொல்லை பெ ராறுக்க முடியாது. எனக்குத்‌ 
தூக்கமே வராது. ராயருக்குக்‌ சாச நோயாதலால்‌ அவர்‌ 
இரமிக்சகொண்டே இருஃகிற சப்தம்‌ ஓயாமல்‌ சே்கும்‌. 
அவருடைய குழந்தைகள்‌ ஒன்று மாற்றி மற்றொன்று 
சமுதுகொண்ட யிருக்கும்‌. கர்ப்பிணியாகிய அவரி 
ந்னைவி இடையிடையே விழித்துக்‌ குழந்தைகளையோ, 
ல்லது சஈடவுளையோ, அல்லது ராயரைத்தானோ, 
உணமை கன்னட பரஷை பிலே திட்டிவிட்டு மறுபடியும்‌ 
றங்கிவிடுவாள்‌ . 


ராயர்‌ வீட்டு விஷயங்கள்‌ இவ்வாறிருக்க, நமது 
1ட்டுச்‌ சம்பிரமங்கள்‌ இதைக்‌ காட்டிலும்‌ விசேஷம்‌. 


சதையை இடையிலே விட்டு விட்டேன்‌. வீரராசவ 
தலி தெருவிலிருந்து வீட்டிற்கு வந்தே? வரும்‌ வழியிலே 
ட்கா வண்டிகள்‌, துறைகள்‌ போகும்‌ சோச்சுகள்‌, புமுதி, 
ரைச்சல்‌, துர்நாற்றம்‌, இவற்றை யெல்லாம்‌ கடந்து, 
்‌ பகுதியில பசுமாடு, ராயர்‌ வீட்டம்மாள்‌, குழந்தைக்‌ 
ட்டங்கள்‌ முதலிய விபத்துகளுக்கெல்லாம்‌ தப்பிப்‌ பின்‌ 
ரதீதிலே மெத்தைக்கு வந்து சேரிந்தேன்‌. அங்கே, எனது 
*கீ்சை, படிப்ப, எழுத்து, பகலில்‌ ஸ்‌$நஹிதர்கள்‌ 
(தரல்‌ அவர்களுடன்‌ ஸல்லாபம்‌ முதலிய நாலா பிற 
ஓயங்களுக்கு உபயோசப்படுத்தப்பட்ட அறையின்‌ 
பப்பி வநீது உட்காரிந்துகொண்டு என்‌ மனைவி 
கீ கூப்பிட்டேன்‌. அவள்‌ வந்து ஏனென்றாள்‌. *தலை 
வு பொறுக்க முடியவில்லை, சொஞ்சம்‌ மிளகு 
2ரதீதுக்‌ கொண்டு வா” என்றேன்‌. ₹ஆமாம்‌; இரண்டு 
ரக்கொருமுறை இதொரு பொய்த்‌ தலைவலி வந்து 
ம்‌, என்னை வேலை யேவுகிறதற்காச. அதெல்லாம்‌ 
நான்‌. பால்காரி வந்து மதீயானம்‌ பணம்‌ சேட்டுவிட்டுப்‌ 


மீர்‌ 


போனாள்‌. ராயரி வீட்டு அம்மாள்‌ குடக்கூலிக்கு ஞாாாகரி 
படுத்தசி சொன்னாள்‌ ராயர்‌ நேற்றே சொன்னாராம்‌, 
இந்த மாதம்‌ குழநீசைக்குக்‌ காப்பு வாங்க ரூபாய்‌ தருவ 
தாகச்‌ சொல்லியிருந்தரர்கள்‌. என்னைதீதரன்‌ ஏமாற்று 
கிறது வழக்கமாகவே ௦பரய்விட்டது”?? இன்னும்‌, அது இது 
என்று ஆயிரம்‌ சணக்கு சொன்னாள்‌. அன்று மாலை அவள்‌ 
சொல்லிய சணக்குசளை: எல்லாம்‌ தர்க்க வேண்டுமானால்‌ 
குறைந்த பக்ஷம்‌ மூன்று லக்ஷம்‌ ரூபாய்‌ வேண்டும்‌ என்று 
என்‌ புத்திக்குப்‌ புலப்பட்டது. சடைசியாக, *தெருவிலே 
போகிற நாய்களுக் செல்லாம்‌ பணத்தை வாரியிறைக்கிறது 
வீட்டுச்‌ செலவைப்‌ பட்றிக்‌ கேட்டால்‌ முகர்தைச்‌ சுவிக்‌ 
கிறது; இப்படிச்‌ செய்துகொண்டே வந்தால்‌, அப்புறம்‌ 
என்ன குடைக்கும்‌? மண்தான்‌ கிடைக்கும்‌.” என்று 
அச்ர்வாதம்‌ பண்ணிப்‌ பிரசங்கத்தை முடித்தாள்‌ . 


தலை நோவு தர்ர போய்விட்டது. நீ தயவு செய்து 
தீமே போசலாம்‌' என்று வணக்கத்துடன்‌ தெரியப்படுத்திச 
கொண்டேன்‌. 


“அமாம்‌! ஊர்க்காரர்‌ கூடவெல்லாம்‌ ஒயாமல்‌ பேசித்‌ 
தொண்டைத்‌ தண்ணீயர வற்ற வைத்துக்‌ சொண்டிருச 
கலாம்‌. நான்‌ ஒரு வார்‌. க்தை பேசவந்தால்‌ உடனே கோபம்‌ 
வந்துவிடும்‌” என்முன்‌. வள்‌ மனதில்‌ என்னை ஸமாதானய்‌ 
படுத்துவதாச எண்ணம்‌. அப்பால்‌, பல தினங்கள்‌ கழிநீத்‌ 
பின்புதான்‌, நான்‌ தார்ப்லோக யாத்திரை செய்வதாகத்‌ 
இர்மானம்‌ செய்து டமை.ந்திருந்தேன்‌. இடையே நிகழ்ந்த 
சிற்சில ஸம்பவங்களும்‌ கால?$க௪ வர்ணனைசகளுமே இங்கே 
எழுதப்படும்‌. மா்்ணுறகம்‌ மிகப்பெரிது, அதில்‌ எல 
அனுபவம்‌ முமுவகை!ப்‌ எமுகு வேண்டுமானால்‌ மஹர 
பாரதத்தைப்போலப்‌ ப ர0னெட்டு மடங்கு புஸ்‌ தகமாகும்‌' 
இங்கு ஓரிரண்டு *மா.௫.7 ஸீன்‌'சளே குறிப்பிடப்படும்‌. 


2] 


20 ஆம்‌ தேதி_குமந்தைக்குக்‌ காய்ச்சல்‌, மனைவிக்குகீ 
காதுவலி. எனக்குப்‌ பித்தக்‌ இறுகிறுப்பு. 


27-ஆம்‌ தேதி-தம்பிக்குப்‌ பாடசாலைச்‌ சம்பளம்‌ 
கொடுக்க வேண்டிய கடை) நாள்‌. நான்‌ காரியஸ்தலத்தி 
லிருந்து பணம்‌ கொண்டுவந்து வைக்க மறந்துவிட்டேன்‌ 
அவன்‌ அதுபற்றிப்‌ பாடசாலைக்குப்‌ போவதையே நிறுத்தி 
விட்டான்‌. நான்‌ சுதேசிய விஷயத்தில்‌ ஊக்கத்துடன்‌ 
பாடுபடுவதன்‌ பொருட்டாக, என்னை எப்போதும்‌ 
சவனித்து வரும்படியாக ராஜாங்கத்தாறரால்‌ அனுப்பப்பட்ட 
ஒற்றர்கள்‌ எனது தம்பியிடம்‌ செய்த ஸம்பாஷணையில்‌ 
"உம்முடைய அண்ணனது சினேகிதரான இன்னாரை 
ராஜாங்கத்தார்‌ பிடிக்கப்‌ போடருர்கள்‌” என்ற மங்கள 
ஸமாச்சாரம்‌ சொல்லிவிட்டுப்‌ போனதாகதீ தம்பி வநீது 
சொன்னான்‌. 


92-அம்‌ தேதி-மனைவிக்கும்‌ சிறிய தாயாருக்கும்‌ 
மனஸ்தாபம்‌ வந்துவிட்டது. ஓருவரை யொருவர்‌ மாற்றி 
என்னிடம்‌ பிழைகூறக்‌ தலைப்பட்டார்கள்‌. என்‌ ஜீவ 
தர்ீமமாகிய *சுதே?ிபம்‌” தப்பு முயற்சியென்றும்‌, 
வீணென்றும்‌, அதில்‌ நான்‌ தலையிட்டதிலிருந்து 
குடும்பத்துக்குப்‌ பற்பல சேடுகளுண்டாகுமென்றும்‌ சிறிய 
தாயார்‌ ஸன்மார்க்ச போதனை செய்தாள்‌. என்‌ மூக்கில்‌ 
அடிக்கடி ஒருவித ஊறுதல்‌ உண்டாவது போலதீ 
தோன்றிற்று, அது ஓர்‌ பொல்லாத நோயாயிருக்குமோ 
வென்ற மூடதீதனமான சவலை கொண்டேன்‌. அக்‌ கவலை 
யிலிருந்து மனதை அடிக்கடி. திருப்பியும்‌, மனம்‌ மீட்டும்‌ 
மீட்டும்‌ அதில்‌ பேரய்‌ விழுந்தது. 

28-ஆம்‌ தேதி.-வெற்றிலையில்‌.சண்ணாம்பு அதிகமாகச்‌ 
சேர்ந்து விட்டபடியால்‌, வாயெல்லாம்‌ புண்ணாய்ப்‌ போய்‌ 
விட்டது. வாய்க்குள்‌ ஐலம்‌ விடுவதற்குக்‌ கூட.த்‌ தகுதி 


23 
யில்லை. எனக்கு ஸாதாரணமாசவே உழைப்பு அதி, 
மாதலால்‌, அத்துடன்‌ சோறும்‌ விழுங்க முடியாமர்‌ 
போகவே, சோர்வும்‌ முகக்‌ சடுசடுப்பும்‌ அதிசப்பட்டன 
இத்யாதி, இத்யாதி. 


நாள்‌ தவறினாலும்‌, இந்தக்‌ கணக்குத்‌ தவறுவதில்லை, 
சீச்சி! இந்த மண்ணுலசம்‌ ஒரிடமா? இதில்‌ மனிதன்‌ வூக்‌£ 
லாமா? ஆமைகளும்‌ ஓநாய்களும்‌ வாழலாம்‌. இது துன்பு 
களம்‌. இது சிறுமைக்‌ களஞ்சியம்‌, இது நரகம்‌. இதி்‌ 
வெறுப்படையாத மனிதர்களின்‌ முகத்திலேகூட விழிக்ர 
லாகாது. 


வீட்டு வியாபாரங்களையும்‌ எனது சொந்த வர்த்த 
மானங்களையும்‌ குறித்துச்‌ சில திருஷ்டாந்தங்கள்‌ சாண்பித்‌ 
தேன்‌. இனி, வெளி வியாபாரங்கள்‌, எனது மித்திரர்‌ 
அயலார்‌ முதலியவர்களின்‌ செய்திசள்‌ ஸம்பந்தமாகச்‌ % 
திருஷ்டாந்தங்கள்‌ காண்பிக்கிறேன்‌. திருவல்லிக்கேண 
யிலே *ச.... .ஸங்கம்‌” என்பதாக ஓர்‌ தேசபக்தர்‌ ஸன 
உண்டு. அதில்‌ தேச௪பக்தர்கள்‌ தான்‌ கடையாது. நானு 
சிற்சில ஐயங்காரிகளு ம சேர்ந்து, 'காரியங்கள்‌”--ஐ( 
காரியமும்‌ நடக்கவில்லை -- நடத்தினோம்‌. நாங்கள்‌ தே! 
பக்தர்கள்‌ இல்லையென்று, அந்தசிசபை ஓன்றுமில்லாம) 
போன திலிருந்தே நன்கு விளங்கும்‌. 


நான்‌ சோம்பருக்குக்‌ தொண்டன்‌. எனது நண்ப 
களெல்லாம்‌ புளியஞ்சோற்றுக்குத்‌ தொண்டர்கள்‌. சிலு 
மட்டிலும்‌ பண்த்தொண்டர்‌; காலணாவின்‌ அடியாரிக்கு! 
அடியாரி. 


அனால்‌, எங்களிலே ஒவ்வொருவனும்‌ பேசுவதை 
கேட்டால்‌ கைகால்‌ நடுங்கும்படியாக இருக்கும்‌. பண்‌ 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ எங்களெல்லோறை 


2.2 


காட்டிலும்‌ வாய்ப்பேச்சில்‌ வீரர்‌, ஒருவன்‌ வானதீதை 
வில்லாக வளைக்கலா மென்பான்‌. மற்டுறாுருவன்‌ மணலைக்‌ 
சயிராசத்‌ திரிக்கலா மென்பான்‌. ஒருவன்‌ *நாம்‌ இந்த 
ரேட்டில்‌--இந்தவிகமாகவே- வேலை செய்து கொண்டு 
வந்தால்‌ அங்கிலேயரின்‌ வர்த்தசப்‌ பெருமை ஆறு 
மாதத்தில்‌ காற்றாய்ப்‌ மபேய்விடும்‌' என்பான்‌. 
மற்றொருவன்‌, “சியாம்ஜி கிருஷ்ணவரீமா ஸ்வராஜ்யம்‌ 
கிடைக்கப்‌ பத்து வருஷமாகுமென்று சணக்குப்‌ போட்டிருகீ 
இராரி. ஆறு வருஷத்தில்‌ இடைத்து விடுமென்று எனக்குத்‌ 
தோன்றுகிறது” என்பான்‌. தவளை யுருவங்கொண்ட மூன்றா 
மொருவன்‌:--*அறு மாதமென்று சொல்லடா? என்று 
திரு துதிக்‌ கொடுப்பான்‌. 

உ ல்‌ அழ்வார்‌ எங்களிலே முக்கியஸ்தர்‌. அவரீ 
இதை எல்லாம்‌ சேட்டுப்‌ பரமானந்தமடைந்து கொண்‌ 
டிருப்பார்‌. அனால்‌, ஒரு தேவதை அவரிடம்‌ வந்து, 
“உங்களுக்கு நான்‌ ஸ்வராஜ்யம்‌ நாளை ஸவர்யோதயத்துற்கு 
முன்பு ஸம்பாதித்துக்‌ கொடுக்கிறேன்‌. நீ உன்‌ வீட்டி 
லிருந்து அதற்காக ஒரு வராசன்‌ எடுத்துக்கொண்டு வா” 
என்று சொல்லுமாயின்‌, அந்த ஆழ்வார்‌, (தேவதையே, 
உனக்கு வந்தனம்‌ செய்கிறேன்‌. ஓம்‌ சத்தியை நம, ஓம்‌ 
பராயை நம; இத்யாதி; அம்பிகே, இந்த உபகாரத்துற்கு 
நாங்கள்‌ உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்தப்‌ போகிறோம்‌? 
எங்கள்‌ உடல்‌, பொருள்‌, அவி மூன்றும்‌ உன்னுடையதே 
யாகும்‌. அனால்‌, ஒரு வராகன்‌ கேட்ட விஷயத்தைப்பற்றி 
நான்‌ ஒரு வார்த்தை வணக்சத்துட:ஈ தெதரிவிதீதுக்‌ 
டிகாள்கிறேன்‌. அதைக்‌ கேள்‌. நீ சொல்லுகிற சாரியமோ 
பபொதுக்காரியம்‌. அதற்குப்‌ பொது ஜனங்கள்‌ பணம்‌ 
மீசர்த்துக்‌ கொடுப்பதே பொருத்தமுடையதாகும்‌. நான்‌ 
ஒருவன்‌ மட்டிலும்‌ சையிலிருந்து பணம்‌ செலவிடுதல்‌ 
பொருத்தமன்று - இவ்விஷயத்தைப்‌ .பற் றி நாங்கள்‌ 


4 


அடுத்தவாரம்‌ கூடப்போகற மீட்டிங்கில்‌ பே?த்‌ தீர்மானம்‌ 
செய்கிறோம்‌. அதன்‌ பிறகு நீ பெருங்கருணையுடன்‌ எழுந்‌ 
குருள வேண்டும்‌. இப்போது போய்‌ வருச, வந்தேமாதரம்‌" 
என்று மறுமொழி சொல்லியனுப்பி விடுவார்‌. 


ஐயோ! என்ன உலசமடா, இந்த மண்ணுலசம்‌. 
ஒமியாத ஏமாற்று; ஓழியாத வஞ்சனை? ஓழியாத சவலை. 
ஸாரமில்லை, ஸதீதுக்‌ இடையாது; உள்ளூரப்‌ பூச்சியரித்துக்‌ 
குழலாயிருக்கும்‌ வாழ்க்சை, ஒவ்வொருவனும்‌, மற்றவன்‌ 
மீது பழி கூறுகின்றான்‌. ஒவ்வொருவனும்‌ தன்னிஷ்டப்‌ 
படி விட்டுவிட்டால்‌ எல்லரம்‌ நேராக நடக்குமென்ற 
நம்பிக்கையடனேதகான்‌ இருக்கிறான்‌. அனால்‌, நான்‌ 
ஒருவன்‌ சரியாச இருந்தால்‌ போதுமா? மற்றவர்களை நம்பு 
வதற்கிடமில்லைமய” என்று நினைக்கிருன்‌. பிறரை நம்பு 
வதற்கடமில்லை யென்றெண்ணி ஏமாற்றுகிறான்‌. ஐயோ 
மூடா! நீ ஏமாற்றுவதனல்‌, முன்னைக்‌ சாட்டிலும்‌ பரஸ்பர 
நம்பிக்கை அதிகரித்து விடுமென்றா நினைக்கிறாய்‌? மனித 
ஜாதிக்குத்‌ தீராத நோய்‌ ஒன்று பிடிதீதிருக்கிறது. மாருத 
சாபம்‌. இறங்காத விஷம்‌. இதன்‌ பெயர்‌ பணம்‌. 


இப்பேய்க்கு வணங்கும்படி, அவனைதீ தூண்டிவிடுவது 
விருப்பம்‌. அதாவது ர௬௫ி நீங்கிய விருப்பம்‌; அறிவற்ற 
விருப்பம்‌. ர ஸஹிதமரன விருப்பமுடையோர்‌ 
சந்தவர்கள்‌. அறிவு ஸத்யலோசக்‌ சருவி. 

இன்னும்‌ எத்தனையோ காட்சிகள்‌ மண்ணுலசத்தி 
லிருந்து எடுத்துக்காட்ட வேண்டுமென்ற எண்ணம்‌ எனக்கு 
இருந்தது. ஆனால்‌, 1பனற்ற இவ்வுலசத்தைப்பற்றி அதிக 
மாச விஸ்தரிப்பது பயனுடைய :கார்யமாகாது என்பது 
கருதி இத்துடன்‌ நிறுத்தி விடுகிறேன்‌. 

வஞ்சப்‌ புகழ்ச்சியிலே பலவசையுண்டு. இடிபோலதீ 
கூரக்குவது ஒருவகை, வில்லம்பு, சொல்லம்பு மேதினியில்‌ 


ச்ச்‌ 


இரண்டுண்டு வில்லம்பிற்‌ சொல்லம்பே மேலதிசம்‌ என்ற 
வசையைசிீ சாரீந்தது. அதுவே, கடுங்கோபம்‌ வந்து 
விட்டால்‌ சவிஞருடைய. சொல்லம்பினால்‌ தாக்சப்படுவ 
துண்டு, தமிழ்‌ என்ற சட்டுரையில்‌ வந்த சடுங்சேரபம்‌ 
அதீதன்மை வாய்நீதது. தமிழை இிவு செய்துவிட்டார்‌ 
என்பதனால்‌ விளைந்த கோபம்‌ அது, ஆனால்‌ எப்‌ பைாமுதுமே 
இந்தக்‌ கடுங்கோபம்‌ பாரதியாருக்கு வருவதில்லை. வாழைப்‌ 
பழத்திலே ஊசி ஏற்றினாற்போல மெதுவாக வரும்‌ வஞ்சப்‌ 
புகழ்ச்சியும்‌ இவற்றில்‌ பலவகைகளில்‌ அடங்கும்‌. இதற்கு 
(நரான ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்வது சஷ்டம்‌. 
வேண்டுமானால்‌ மென்மையான வஞ்சப்புகழ்ச்சி என்பதை 
(021/2 0௦1) என்று சொல்லலாம்‌. 


இவ்வாறு வாழைப்பழத்தில்‌ ஊசி ஏற்றுவைைதப்‌ 
பாரதியார்‌ கையாண்டிருக்கிறார்‌. இ3தார ஓர்‌ எடுத்துக்‌ 
காட்டு. தமிழ்நாட்டின்‌ விழிப்பு என்ற கட்டுரையிலே அவர்‌ 
கூறுகின்றார்‌. “கும்பகர்ணன்‌ தூங்கினானாம்‌. இலங்கையில்‌ 
சண்டை நடக்கிறது. மூன்று லோகமும்‌ நடுங்குகிறது. 
“ராம றராரவண யு கீதத்துக்கு ராம ராவண 
யுத்தமே நிகர்‌' என்று முன்னோர்‌ சொல்லியிருக்கிரர்கள்‌ : 
அப்படிப்பட்ட சண்டையின்‌ அதிர்ச்சியிமீல கூட, கும்ப 
கரணனுடைய தூக்கம்‌ கலையவில்லை. ஆயிரக்கணக்கான 
ஆடுமாடு குதிரைகளின்‌ காலில்‌ கூர்மையான கதீதிகளைக்‌ 
ஈட்டி அவன்‌ மேலே நடக்கச்சொன்னார்கள்‌; தக்கம்‌ சலைய 
வில்லை. ஏழெட்டு மேகங்களை அவன்‌ காதுக்குள்ளே போய்‌ 
இடியிடிக்கச்‌ சொல்லி ரரவணன்‌ கட்டளையிட்டானாம்‌. 
மேகங்கள்‌ போய்‌ இடி.த்தனவாம்‌; கும்பகர்ணன்‌ குரட்டை 
நிற்கவேயில்லை. 


மேற்படி. கும்பசர்ணனைப்‌ போலவே சில தேசங்கள்‌ 
உண்டு. அண்டங்களத்தனையும்‌ இடிந்து விழுந்தாலும்‌ 


20 


சாது சேட்சாத செவிடர்‌ வாழும்‌ தேசங்கள்‌ சிலவுண்டு; 
அந்த தேசங்களிலே வாஸம்‌ செய்வோர்‌ மஹாபாவிகள்‌, 
மாதுர்‌ துரோகம்‌, பிதுர்‌ துரோகம்‌, சகோதரத்‌ துரோசம்‌, 
தெய்வத்துரோகம்‌, சுதேசத்‌ நரோகம்‌ முதலிய பெரிய 
பாரதகங்கள்‌ செய்து சீரழிந்த மானுடர்‌ அப்படிப்பட்ட 
தேசங்களில்‌ வாழ்கிருர்கள்‌ . 


அனால்‌, ஹிந்து சேதம்‌ அப்படி,...... யில்லை! இங்கு 
குமிழ்‌ நாட்டைப்பற்றி முக்யமாகப்‌ பேசவந்தோம்‌. தமிழ்‌ 
நாடு மேற்படி. மஹா பாதக ஜாப்தாவைச்‌ சேர்ந்ததன்று, 
அன்று!” 


பாரதியார்‌ தம்மைத்தாமே சேலி பண்ணிக்‌ கொள்ளு 
வதிலும்‌ தஇறமைவாய்ந்தவர்‌, ''அச்சமில்லை அச்சமில்லை 
அச்சமென்பதில்லையே, உச்சிமீது வானிடிநீது வீழுகின்ற 
போதிலும்‌ அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே” 
*“ஜெஜெயமுண்டு பயமில்லை மனமே” ”*பயமெனும்‌ பேய்தனை 
அழித்தோம்‌” என்று பாடியவரல்லவா பாரதியார்‌! 


பேய்க்கூட்டம்‌ என்ற சதையிலே இவர்‌ தம்மையே 
சேலி செய்து கொள்வதைப்‌ பார்ப்போம்‌. 


வாப்பா! காளிதாஸா, பயப்படாதே. தரையின்‌ மேல்‌ 
உட்கார்ந்து கொள்‌. மனதைக்‌ சட்டு. மூச்சை நேராக்கு, 
ஒன்றும்‌ குடி. முழுகிப்‌ போய்விடவில்லை. நீ செய்த நூல்கள்‌ 
சில நாம்‌ பார்த்திருக்கிறோம்‌. “சடலெதிர்த்து வந்தால்‌ 
சலங்க மாட்டோம்‌; தலைமேல்‌ இழி. விழுந்தால்‌ தளர 
மாட்டோம்‌. எங்கும்‌ அஞ்சோரம்‌; யார்க்குமஞ்சோம்‌; 
எதற்குமஞ்சோம்‌; எப்போதும்‌ அஞ்சோம்‌ என்று நீ 
பாடினதை நான்‌ நேற்று ஒரு புஸ்சதத்தில்‌ பார்த்தேன்‌. றீ 
உண்மையான அனுபவத்தைச்‌ சொன்னாயா, அல்லது 
வெறுங்‌ கற்பனைதானா என்பதை ௮ இியம்பொருட்டாச 


27 


நான்‌ உன்னை இங்க கொணர்வித்தேன்‌. நீ பயப்படுற 
அளவு ஆற்காட்‌ நவாப்கூடப்‌ பயந்தது கிடையாது. 
ஆற்காட்‌ நவாப்‌ ஸங்கதி தெரியுமா? கிளைவ்‌ ஓரு வாயில்‌ 
வழியே கோட்டைக்குள்‌ புகுந்து பார்த்தபோது, நவாப்‌ 
மற்றொரு வாயில்‌ வழியே வெளியேறி விட்டாராம்‌. உள்ளே 
போனால்‌ கீளைவ்‌ யாருடன்‌ சண்டை போடுவார்‌? அவுர்‌ 
பாட்டிலே போய்‌ ஷோக்காகக்‌ கோட்டைக்குள்‌ பீரங்கி 
ஸஹிதமாக இருந்துகொண்டு,கோட்டை கொத்தளங்களைசி 
சீராக்கித்‌ தான்‌ அதை வைத்துக்‌ கொண்டாரென்று 
கேள்வியுற்றதுண்டு. நீ ௮ந்த ஆற்காடு நவாபினிட மிருந்த 
பிராமணச்‌ சோதிடரின்‌ வம்சத்தில்‌ பிறந்தாயோ? 
ஆற்காட்டு பயம்‌ பயப்படுகிரறாயே? மூடா, ஆறுதலடை.” 

அந்தப்‌ பரதேசி பின்னும்‌ சொல்லுகிறான்‌ :-- 
மனுஷ்ய வாழ்க்சை சதமில்லை. பிறப்பை உடனே ஓழி. 
மண்ணில்‌ பிறக்காதே. வானத்தில்‌ ஏறு, சத்திர கலைகளில்‌ 
உண்டாகும்‌ அமிர்தத்தைப்‌ பானஞ்செய்யும்‌ யோகி 
ஒருவன்தான்‌ உன்‌ பாட்டில்‌ சண்டபடி, பயப்படாமலிருக்க 
முடியும்‌. அதைவிட்டு நமக்குத்தான்‌ அசல வெழுதக்‌ 
தெரியுமென்று நீ கிறுக்கித்‌ தள்ளிவிட்டாய்‌. குண்டலினி 
அக்கினியைத்‌ தலைக்குக்‌ கொண்டு போ. அப்போது 
அமிர்த கலசமொழுகும்‌, அந்த அக்கினியும்‌ அமிர்தமும்‌ 
ஒன்றாய்‌. இன்ப வெள்ளத்திலே நீந்தலாம்‌. இன்ப 
மிருந்தால்‌ பயமில்லை. இன்பமில்லாத போது பயம்‌ 
இயற்கையிலே வரும்‌. இருவினைக்‌ கட்டை அறு. நன்மை 
தீமை யென்ற குப்பையைத்‌ தொலையிலே தள்ளு. எல்லாம்‌ 
சிவம்‌ என்றி. உன்னை வெட்ட வரும்‌ வாளும்‌ சிவன்‌; 
அதைக்‌ கும்பிடு, உன்னை அது வெட்டாது. சரணாகதி 
தான்‌ வழி. பொய்‌-பேசாதே. தீங்கு-சருதாதே. பேய்க்குந்‌ 
தங்கு செய்யாதே. பசைவனுக்குத்‌ தமை நினைக்காதே; 
நுசைவனையும்‌ சிவளென்றே கும்பிடு, பாம்பின்‌. வாப்க்‌ 


20 


குள்ளே போய்‌ விரலை விட்டு ஓம்‌ சிவாய நம என்று சொல்‌ 
அது உன்னைக்‌ கடிக்காது.”” 

தலைமைப்‌ பண்டாரம்‌ பொன்னாஸன த்தினின்றுப்‌ 
எழுந்து நின்றான்‌. அப்போது அங்கே ஒரு சங்கொலிட 
பண்டாரம்‌ பம்‌” பம்‌” “பம்‌” என்று சங்கெடுத்து உளதினான்‌ 
மற்றொரு சடைப்பண்டாரம்‌ சண, சண, சணவென்ற 
மணி யடித்தான்‌. பிறகு பண்டாரங்கள்‌ அத்தனை பேரும்‌ 
சேரிந்து பின்வரும்‌ பாட்டைப்‌ பாடினார்கள்‌. 

*வையகத்தே ௪டவஸ்து வில்லை. 

மண்ணுங்‌ சல்லும்‌ சடமில்லை, 
மெய்யுரைப்‌ பேன்‌ பேய்‌ மனமே 
மேலும்‌ கமும்‌ பயமில்லை :--? 

எத்தனை படிதீதாலும்‌ உலச அனுபவம்‌ இல்லா 
விட்டால்‌ அது நிறைவான சல்வியாக மாட்டாது என்று 
இக்கதை மூலம்‌ விளக்குகிருர்‌. 

மேலும்‌, வெறும்‌ பாண்டித்யம்‌ மட்டும்‌ இருந்தால்‌ 
பயனில்லை. உலச அனுபவம்‌ வேண்டும்‌ என்பதை நசைச்‌ 
சுவையோடு ஒரு சதையிலே விளக்குகிறார்‌ பாரதியார்‌. 
சதையைக்‌ கேட்போமா? 

சாஸ்தியார்‌ மகன்‌ 

ஒரு பிராமணப்‌ பையன்‌ தனது விளையாட்டு வண்டி 
தெருவிலே ஓடிந்துபோன படியால்‌, அதைப்‌ பார்த்து 
அமுது சொண்டு நின்றான்‌. அதைக்‌ சண்ட ஓரு சிப்பாய்‌... 
“குழந்தாய்‌, ஏன்‌ அமழுகிருய்‌?'” என்று கேட்டான்‌. 

பையன்‌ : “வண்டி. ஓடிஞ்சு போச்சு.” 

சிப்பாய்‌ : **இதற்காக ௮ழாதே. வீட்டிற்குப்‌ போ. 
உன்னுடைய தச௫கப்பனார்‌ அதைச்‌ செப்பனிட்டுக்‌ கொடுத்து 


விடுவார்‌”. 


20 


பையன்‌ : எங்கப்பா சாஸ்இரியாரி. அவராலே 
வண்டியை நேரீப்படுத்திக்‌ கொடுக்க முடியாது. அவருக்கு 
ஒரு தொழிலும்‌ தெரியாது. யார்‌ வீட்டிலாவது அரிசி 
கொடுத்தால்‌ வாங்கிக்கொண்டு வருவார்‌. வேறே ஒரு 
இழவுந்‌ தெரியாது” என்று விம்மி விம்மி யமுதான்‌. 
சிப்பாய்‌ சிரித்துக்‌ கொண்டே போய்‌ விட்டான்‌. 


பாரதியார்‌ நம்‌ நாட்டிலே மலிந்து மலிந்து உடக்கும்‌ 
மட பக்தியை மிகவும்‌ கண்டிக்கிறார்‌. இதில்‌ இன்னும்‌ ஓரு 
ஆச்சரியம்‌ என்னவென்றால்‌, இங்கிலீஷ்‌ படிப்புப்‌ படித்து 
விட்டால்‌ மூட நம்பிக்கைகள்‌ காமாகவே மறைந்து 
போகும்‌ என்பதாகும்‌. பாரதியார்‌ இங்கிலீஷ்‌ படிப்புக்கு 
அதிசம்‌ மதிப்பே கொடுக்கவில்லை. *செலவு தந்‌ைதைக்கோரி 
ஆயிரம்‌ சென்றது, இடிகனக்குப்‌ பல்லாயிரம்‌ நேர்ந்தன), 
நலமோர்‌ எட்டுணையும்‌ சண்டிலேன்‌--இதை நாற்பதாயிரம்‌ 
கோயிலில்‌ சொல்லுவேன்‌'”' என்று பாடியவரல்லவா 
பாரதியார்‌! உண்மையில்‌ ஆங்கிலப்‌ படிப்பு படித்தவர்‌ 
சளிடம்தான்‌ மூடபக்தி ௮துஎம்‌ இருக்கின்றது என்று 
மடபக்தி என்ற கட்டுரையில்‌ விளக்குகிறார்‌. 


நம்முடைய ஐனங்களுக்கிடையே இந்த நிமிஷம்‌ 
வரை நடைபெறும்‌ மூட பக்இகளுக்கு சணக்கு வழக்சே 
கிடையாது. இதனால்‌ நம்மவர்களின்‌ கரரியங்களுக்கும்‌ 
ணா னகும்‌ ஏற்படும்‌ விக்கெெங்களுக்கு எல்லை 
ல்லை. 


இந்த மூட பக்திகளிலே மிகவும்‌ தொல்லையான ஆம்ச௪ம்‌ 
யாதெனில்‌, எல்லாச்‌ செய்கைகளுக்கும்‌ நாள்‌, நக்ஷக்இரம்‌, 
லக்னம்‌ முதலியன பார்த்தல்‌. ஷவரம்‌ பண்ணக்‌ கொள்ள 
வேண்டுமென்றால்‌, அகற்னு கட  நழ்மவரி.. மாஸப்‌ 
பொரு குதம்‌, பகைப்‌ பொருகு”,, இப பொழுதீழம, பாட்‌ 
பாருத்தம்‌, நக்த்திரப்‌ பெபமுததம்‌ மூத்தனையும்‌ பயர்த 


40 


தாச வேண்டியிருக்கறது. க்வரத்துக்குக்கூட இப்படி 
யென்றால்‌, இனிக்‌ சல்யாணங்கள்‌, சடங்குகள்‌, வியாபாரங்‌ 
கள்‌, யாத்திரைகள்‌, விவசாய ஆரம்பங்கள்‌ முதலிய முக்கஇயு 
கரர்யங்கள்‌ பல்லாயிரத்தின்‌ விஷயத்திலே நம்மவா்‌ மேற்‌ 
படி பொருத்தங்கள்‌ பார்ப்பதில்‌ செல.பிடும்‌ கால விரயத்‌ 
துக்கும்‌ பொருள்‌ விரயத்துக்கும்‌ வரம்பே கிடையாது, 
சகுனம்‌ பார்க்கும்‌ வழக்கமும்‌ கரர்யங்களுக்குப்‌ பெருந்‌ 
தடையாச வந்து மூண்டிருக்கிறது. இதில்‌ நேரும்‌ அழிவு 
சளும்‌, அவற்றால்‌ பொருள்‌ அழிவுகளும்‌ எவ்வளவு உண்டா 
கின்றன என்பதை நம்மவர்‌ கணிப்பதே கிடையாது. 
௪குனம்‌ பார்ப்பதினால்‌ கார்ய நஷ்டம்‌ மாத்திரம்‌ உண்டா 
கிறது. நாட்பொருத்தம்‌, லக்னப்‌ பொருத்தம்‌ முதலியன 
பாரீக்குமிடத்தே கார்ய நஷ்டம்‌ மட்டுமின்றி, மேற்பழ்‌: 
லக்னம்‌ முதலியன பார்த்துச்‌ சொல்லும்‌ சோதிடருக்கு 
வேறு பணம்‌ செலவாகிறது. 


*கரலம்‌ பணவிலை யுடையது” என்ற குறிப்புடைய 
இங்கிலீஷ்‌ பழமொழி ஒன்றிருக்கிறது. இந்த சமாசாரம்‌ 
நம்மவருக்குதீ தெரிவதே கிடையாது. பொழுது வீணே 
சழிக்கப்படுமாயின்‌, அதனால்‌ பணலாபம்‌ கிடையாமற்‌ 
போகும்‌. இன்று செய்யக்கூடிய கார்யத்தை நாளைக்குச்‌ 
செய்யலாமென்று தாமஸப்‌ படுத்தி வைப்பதனால்‌, அந்தக்‌ 
காரர்யம்‌ பலமான சேதமடைந்து போகும்‌. எதையும்‌ 
தோன்றிய மாத்திரத்திலே சூட்டோடு செய்யும்போது 
அதில்‌ வெற்றி பெரும்பாலும்‌ நிச்சயமாகக்‌ கிடைக்கும்‌ 
அதைத்‌ தூங்கப்‌ போட்டு விட்டபிறகு செய்யப்போனால்‌ 
அதில்‌ ஆரம்பத்தில்‌ இருந்த ரஸம்‌ குறைந்து போகும்‌, 
அதற்குத்‌ தக்கபடி. பயனும்‌ குறை வெய்தும்‌. 


“இத்தகைய மூட பக்திகளெல்லாம்‌ படிப்பில்லாமை 
யரல்‌ .ஏற்பட்டிருக்கின்றன? என்றும்‌, *ஐனங்களுக்கு॥ 


கீர 


படிப்புக்‌ கற்றுக்‌ கொடுத்தால்‌ இவை அழிந்து போய்விடும்‌: 
என்றும்‌, இங்கிலீஷ்‌ படிப்பாளிகள்‌ சொல்லக்‌ சேள்விப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. நானும்‌ ஒருவாறு அது மெய்யென்றே 
நம்புகிறேன்‌. ஆனால்‌ அதற்குத்‌ தற்காலத்தில்‌ நமது 
தேசத்துப்‌ பாடசாலைகளில்‌ பயிற்றுவிக்கப்படும்‌ இங்கிலீஷ்‌ 
படிப்பு ௬ ததமாகப்‌ பிரயோஜன மில்லையென்று ஸ்பஷ்ட 
மாச விளங்குகிறது. சென்ற நூறு வருஷங்களாக இந்‌ 
நாட்டில்‌ இங்கிலீஷ்‌ படிப்பு நடந்து வருகிறது. ஆயிரக்‌ 
சணக்கசான பாடசால்கள்‌ ஏற்பட்டிருக்கன்றன. இவற்றுள்‌ 
லக்ஷக்சணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள்‌ படித்துத்‌ 
தேறியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ மூட பக்தகளை எல்லாம்‌ 
விட்டு விலக நிற்கிறார்களா? இல்லை. நமது தேசத்தில்‌ 
முப்பத்து மூன்று கோடி, ஜனங்கள்‌ இருக்கிறர்கள்‌. 
இத்தனை ஜனங்களுக்கும்‌ ஒருவா்‌ மிச்சமில்லாமல்‌ உயர்தரக்‌ 
கல்வி கற்றுக்‌ கொடுத்த பின்புதான்‌ மேற்கூறியஸாமான்ய 
மூடபக்திகள்‌ விலக வேண்டுமென்பது அவசியமில்லை. 
ஏற்செனவே, இங்கிலீஷ்‌ பள்ளிக்கூடங்களில்‌ படித்துத்‌ 
தேறியவரீகள்‌ இந்த விஷயத்தில்‌ தமது மனச்சாகூஷிப்படி 
யோக்யமாக நடந்து வந்திருப்பார்களானால்‌, மற்றவர்‌ 
சளிலும்‌ பெரும்பாலர்‌ நடை இருந்தியிருப்பார்கள்‌.. 
இன்னும்‌ எத்தனையோ விஷயங்களில்‌ நம்மவர்‌ இங்கிலீஷ்‌ 
படித்தவரின்‌ நடையைப்‌ பின்பற்றித்‌ தங்கள்‌ புராதன 
வழக்கங்களை மாற்றிக்‌ கொண்டிருக்கக்‌ சாண்டுறோம்‌. அது 
போலவே இந்த விஷயத்திலும்‌ நடந்திருக்கும்‌. 

ஆனால்‌, இங்கிலீஷ்‌ பள்ளிக்கூடங்களுக்குப்‌ பேரப்‌ 
$தறினவர்களிடம்‌ மனச்சாக்ஷிப்படியும்‌ தன்‌ அறிவுப்‌ 
மீபிற்சியின்‌ விலாசத்திற்குத்‌ தகுந்தபடியும்‌ நடக்கும்‌ 
யோக்யதை மிகமிகக்‌ குறைவாக இருக்கறது. இங்கிலீஷ்‌ 
பள்விக்கூடங்களில்‌ எத்தனையோ சாஸ்திரங்கள்‌, நிஜ சாஸ்‌ 

ப்ர, ம 


82 


திரங்கள்‌, பொய்‌ சாஸ்திரங்கள்‌, இரண்டுங்‌ கலந்‌.தன-- 
எத்தனையோ வித சாஸ்திரங்கள்‌ பயிற்றுகிருர்கள்‌. 


ஆனால்‌ ஸ்வதந்துரம்‌, ஆண்மை, நேர்மை, உண்மை, 
வீர்யம்‌. இவை அத்தனை ஜாக்கிரதையாக சற்றுக்‌ கொடுப்‌ 
பதில்லை. அதிலும்‌ ஒருவன்‌ தன்‌ மனமறிந்த உண்மையின்‌ 
படி ஓழுகவேண்டுமென்றும்‌ அங்ஙனம்‌ ஒழுகாதிருத்தல்‌ 
மிசவும்‌ அவமானமும்‌ பாவமுமாகு மென்றும்‌ எற்றுக்‌ 
கொடுக்கும்‌ வழக்கமேயில்லை. இந்த விஷயத்தைக்கூட 
வாய்ப்பாடமாய்ப்‌ படிப்பித்துக்‌ கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ஒழுக்கப்‌ பயிற்சியில்லை. புஸ்தகத்துக்கும்‌ வாய்ப்பேச்சுக்கும்‌ 
செய்சைக்கும்‌ இடையே லக்ஷம்‌ யோசனை தூரமாச நடப்‌. 
பவர்களுக்கு த்ருஷ்டாந்தம்‌ காட்டப்‌ புகுமிடத்தே, நமது 
நாட்டில்‌ இங்கிலீஷ்‌ பள்ளிக்கூடங்களில்‌ தேதறிவரும்‌ 
மனிதரைப்போல்‌ இத்தனை சிறந்த த்ருஷ்டாந்தம்‌ 
வேறெங்கும்‌ கிடைப்பது மிசவும்‌ துர்லபபமென்று 
தோன்றுகிறது. 


சனவினும்‌ இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்‌ வேறுடையார்‌ தொடர்பு 


என்று திருவள்ளுவர்‌ பாடியிருக்கிறார்‌. 


இதன்‌ பொருள்‌--வாய்ப்பேச்சு ஒரு மாதிரியாசவும்‌ 
செய்கை வேறரரு மாதிரியாகவும்‌ உடையோரின்‌ உறவு 
கனவிலும்‌ கொள்ளுதல்‌ இது என்பதேயாம்‌. பி. ஏ... 
எம்‌. ஏ. பரீக்ஷைகள்‌ தேறி வக்கீல்களாசவும்‌, உபாத்தியாய 
ராசவும்‌, என்ஜினீர்களாசவும்‌, பிற உத்தியோசஸ்தராகவும்‌ 
வாழும்‌ சணக்கில்லாத ஐயர்‌, அய்யங்கார்‌, பிள்ளை முதலிய 
வர்களில்‌ எவராவது ஒருவர்‌ தன்‌ வீட்டுக்‌ சல்யாணத்துக்கு 
லக்னம்‌ பார்க்கவேண்டிய அவசியமில்லை என்று நிறுத்தி 
யிருப்பாரா? '“பெண்‌ பிள்ளைகளின்‌ உபத்திரவத்தால்‌ 


சீம 


இவ்விதமான மூட பக்திகளுக்குக்‌ கட்டுப்பட்டு வாழும்படி, 
$நரிடுகிறது'” என்று சிலர்‌ முறையிடுகருர்கள்‌. பெண்‌ 
பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடதீதில்‌ 
சகாடுக்க வேண்டும்‌. மடத்தனமான, புத்திமான்சள்‌ 
கண்டு நசைக்கும்படியான செய்கைகள்‌ செய்ய வேண்டு 
மென்று ஸ்திரீகள்‌ பலனின்றிப்‌ பிதற்றுமிடத்தே, அவரி 
களுடைய சொற்படி நடப்பது முற்றிலுந்‌ தவறு. மேலும்‌ 
அது உண்மையான காரணமன்று, பேரலிக்‌ காரணம்‌, 
நம்மவர்‌ இத்தகைய ஸாகாரண மூட பக்திகம்‌ா விட்டு 
விலகத்‌ துணியாமலிருப்படுின்‌ உண்மையான காரணம்‌ 
வைதிகரும்‌ பாமரரும்‌ நம்மை ஒரு வேளை பந்தி 
போஜனத்துக்கு அழைக்காமல்‌ விலக்கி விடுவார்கள்‌” 
என்பதுதான்‌. இங்கிலீஷ்‌ படித்த மேற்குலத்து ஹிந்துக்‌ 
சள்‌ சணக்கில்லாத மூட பக்திகளைக்‌ கைவிலங்குகளாசவும்‌, 
சால்‌ விலங்குகளாசவும்‌, கழுத்து விலங்குகளாசவும்‌ பூட்டிக்‌ 
கொண்டு ததிதளிப்பதின்‌ தலைமைக்‌ சாரணம்‌ -- பந்தி 
போஜனத்தைப்‌ பற்றிய பயந்தான்‌. அதைத்‌ தவிற 
வேறொன்றுமில்லை. அந்த மெய்யான காரணத்தை 
மறைத்துவிட்டு ஸ்திரீகளின்மீது வீண்பழி சுமத்தும்‌ இந்த 
வீரார்கள்‌ மற்றும்‌ எத்தனையோ வியவகாரங்களில்‌ கம்‌ 
மினத்து மாதரை விலைய)மைகள்‌ போலவும்‌, விலங்குகள்‌ 
ாலவும்‌ நடத்தும்‌ விஷயம்‌ நாம்‌ ௮ இயாததன்று. 
எண்ணில்லாத பொருள்‌ நஷ்டமும்‌ கால நஷ்டமும்‌ அந்தக்‌ 
ரரணத்தின்‌ இகழ்ச்சியும்‌ உலகத்து அறிஞரின்‌ நகை 
யாடலும்‌ ஸதீய தெய்வத்தின்‌ பசைமையும்‌ சிறிதென்று 
ஈாண்டீர்‌!  பந்திபோஜன ஸ்வதந்திரம்‌ பெரிதென்று 
கொண்டீர்‌] தைர்யமாக நீங்கள்‌ உண்மையென்று 
“ணர்ந்தபடி நடவுங்கள்‌. பு ந்தி போஜனம்‌ சிறிது காலத்‌ 
நிக்குத்தான்‌ உங்களுக்குக்‌ கடைக்காதிருக்கும்‌. பிறகு 

ங்கள்‌ கூட்டத்‌ தொகை அதிகமாகும்‌. ஸதீய பலம்‌ 


44 


முதலிய பல பல காரணங்களால்‌ மேற்படி, பந்‌ 
போஜனமும்‌ உங்களுக்கு ஸித்தியாய்‌ விடும்‌, தைர்யமா 
வேலை செய்யுங்கள்‌.” 

பாரதியார்‌ தமது அரசியல்‌ கட்டுரைகளில்‌ கண்ட 
செய்தும்‌ குத்தியும்‌ பழித்தும்‌ காரசாரமாக எவ்வா 
எழமுதினூர்‌ என்பதற்கு ஓர்‌ அரிய எடுத்துக்காட்ட 
விளங்குகின்றது அவரி 1907ஆம்‌ அண்டு மே மாத 
78 ஆம்‌ தேது எழுதிய சட்டுறை: சென்னைவாசிகளி; 
நிதானமும்‌, விபின சந்திர பாலரின்‌ சந்நிதானமும்‌ என்ப, 
அதன்‌ தலைப்பாகும்‌. விபின சந்திரபாலரீ வங்காளத்‌, 
தேசீய வீரார்களில்‌ ஒருவர்‌. சிறந்த பேச்சாளர்‌. இந்திய்‌ 
வின்‌ ஒரு கோடியிலிருந்து மற்டுறாரு கோடி. வரைம்‌ 1 
அந்தக்காலத்தில்‌ அவரது பேச்‌௬ ஓலித்தகுது. மக்க; 
அக்தைகேட்டுப்‌ புது உணர்ச்சி பெற்றனர்‌. 7907 
அவர்‌ சென்னையில்‌ பேசிய பேச்சு மக்கள்‌ மனத்தி 
தேய நெருப்பை ஓங்கி வளர்த்தது. அதனால்‌ சென்& 
மாகாணத்தை விட்டு வெளியேறும்படி, சர்க்கார்‌ அவ 
வலுக்கட்டாயப்படுத்தியது. 

அவருடைய பேச்சும்‌, நியூ இந்தியா, வந்தே மாதர! 
என்ற பத்திரிகைகளில்‌ அவர்‌ எழுதிய கட்டுரைக்ளா 
இளைஞர்களின்‌ உள்ளத்தைப்‌ பெரிதும்‌ சவர்ந்த& 
இதையே பாரதியார்‌ இக்கட்டுரையில்‌ குறிப்பாச எடுத்தி 
கூறுகிறார்‌. 

இச்‌ சிறிய குறிப்புடன்‌ இனிப்‌ பாரதியாரது சட்டுல 
யைப்‌ பார்ப்போம்‌. 

சென்னை வாசிகளின்‌ நிதானமும்‌ 
விபின சந்திரபாலரின்‌ சந்நிதானமும்‌ 
178 மே] 

சென்னை வாசிகளின்‌ நிதானமெல்லாம்‌ சந்திரபரலரி 

சந்நிதானத்திலே பறந்து காற்றாய்ப்‌ போய்விட்ட, 


43 


நீற்று மாலை விக்டோரியா நசர மண்டபத்தில்‌, வாலா 
)ஜபதிராய்‌ தஇபாந்தரத்திற்கேற்றி அனுப்‌ ப்பட்ட விஷய 
உரச, மஹாஜன சபையாரால்‌ கூட்டப்‌ பெற்ற பெருங்‌ 
உட்டத்தில்‌ நடந்த செய்திகளை நேரே வந்து சண்டவரீக 
எல்லாம்‌ இனி மயிலாப்பூரீ வக்€ீல்சள்‌ ஜனத்‌ தலைவர்ச 
ளன்று மூச்சுவிடக்கூட இடமில்லை யென்பதை நன்றாக 
ஏறிந்திருப்பார்கள்‌. 


நேற்று மாலை மீட்டிங்கிலே முக்கியமாகக்‌ சவனிக்க 
[வ்ண்டிய விஷயங்கள்‌ பின்‌ வருவனவாகும்‌ :-- 


7, இதுவரை பழைய சட்ூக்காரருக்கு முக்கிய தர்ம 
நாச இருந்த விண்ணப்ப முறைமையை நேற்று அவர்கள்‌ 
ராமாசவே பேதமையாகுமென்று நிறுத்திவிட்டனர்‌. 


2. அப்படி அவர்கள்‌ விண்ணப்பம்‌ செய்ய விரும்பாத 
பீரதிலும்‌ வெறுமே இந்தியா மந்திரிக்கு மீட்டிங்கைப்‌ 
ற்றித்‌ தகவல்‌ கொடுக்க்‌ வேண்டுமென்று மிஸ்டர்‌ பி. ஆரி 
த்தரய்யர்‌ சொன்னகைக்கூட ஜனங்கள்‌ அங்ககரிக்கா 
பல்‌ சோபமடைந்தார்கள்‌. 


2. மயிலாப்பூர்‌ வக்கீல்கள்‌ தாம்‌ ஜனத்தலைவர்கள்‌ 
ன்று கனவு சண்டு கொண்டிருந்தது பொய்க்‌ 
|னவென்பதை அறிந்து கொண்டார்கள்‌. 


8, ஸரீக்காரிலே ஸர்‌ என்றும்‌ உரி என்றும்‌ பட்டம்‌ 
பற்றுத்‌ திரிந்தார்களையெல்லாம்‌ ஜனங்கள்‌ மதிப்புடன்‌ 
த்திய சாலம்‌ போய்‌, இப்போது அவர்களைப்‌ பகிரங்க 
ரகானங்களிலே பேசவொட்டாத நிலைமைக்குக்‌ கொண்டு 
தது விட்டார்கள்‌. 


5. இங்கிலீஷிலே பேசக்கூடாது. தமிழ்‌ நாட்டிலே 
க்‌ தலைவர்கள்‌ என்று பெயர்‌ வைத்துக்கொண்டு 


80 


வருவோர்‌ பொது விஷயங்களைப்பற்றித்‌ தமிநிலேயே பே 
வேண்டுமென்று ஜனங்கள்‌ வற்‌..றுத்தினார்கள்‌. 


8. ஸர்‌. வி. சி, டே காச்சாரிக்கும்‌, மிஸ்டர்‌ 
பி. ஆர்‌. சுந்தரய்யருக்கும்‌ ஜனங்கள்‌ சரியான பாடம்‌ 
சொல்லிக்‌ சொடுதீதார்கள்‌. சென்னை மாணாக்கர்சளிே 
பெரும்பாலார்‌ வெளியூருக்குர்‌ சென்றிருந்தபடிபாம்‌ 
பழைய அசட்சியார்‌ இம்மட்டோடு பிழைத்தார்கள்‌. ஒர 
வாரத்திற்குமுன்‌ இந்தப்‌ பொதுக்‌ கூட்டம்‌ நடந்துருக்6 
மானால்‌ நமது எக நண்பர்களின்‌ ஸ்திதி இன்னுய்‌ 


வேடிக்கையாக முடிந்திருக்கும்‌. லாலா வஜு: ... திரம்‌ 
இபாந்திரத்துக்குப்‌ போவகைப்‌ பற்றி ஜனங்கள்‌ மனத 
கொதித்துக்‌ கொண்டிரும்கூம்பபா துகூட இவர்கள்‌ 


௪ரிக்காரை ஸஹஸ்ர நாமம்‌ பே ல்லி அர்ச்சனை செய்வத 
தான்‌ சரியான பாதையென்று ப்பது வினோ தமரயிரு? 
கிறது. 


இவர்கள்‌ என்ன நினை “காலும்‌ சரியே, இனி 
அதைப்‌ பகிரங்கமாக வெனபிட்டுக்‌ கூறத்‌ துணி! 
மாட்டார்கள்‌ என்று நேற்றே 0 தளிவாய்‌ விட்‌_து.!? 


அரசியல்‌ கட்டுரையாக... கெரல்மு பாரதியா 
எப்படி. அந்நிய அரசரங்கத்தி. மேல்‌ வெறுப்புண்ட.ரச்‌! 
கிருர்‌ என்பகற்குப்‌ பல எடு? க்கரட்டுகள்‌ எரட்டலரப 
ஆனால்‌ 7:80 நவம்பர்‌ மாதட 80 ஆம்‌ தேது எழுதி! 
வினோதக்‌ கொத்து என்ற கட 3ரையில்‌, வெஃிஜிலா ஸி 
சதி என்ற ஒன்றிரண்டு பகுதிய பேரதும்‌. பாரதியா 
இப்பொழுது பாண்டிச்சேரி,9ல்‌ பூத்த வெளிப்பட்டு 8 
நிபந்தனைகளின்‌ மீது விட பட்டிருக்க நர்‌ ச 
கவனதுதுக்குரியது. சில நி..ந்‌ னைகள்‌ என்றால்‌. என்‌ 
என்பதனை வாசகர்கள்‌ ஊடத்துக்கொள்ளலா! 
பழையபடி காரசாரமாக எ:றஆரரல்‌. ருக்கவேண்டு 


87 


என்பதே அந்த நிபந்தனை. பாறரதியாரோ பிரிட்டிஸ்‌ 
அரசாங்கத்திற்கு எதிராச மறைமுசத்‌ தாக்குதல்களில்‌ 
ஈடுபடுகின்றார்‌. உலக அரசியல்‌ நடவடிக்கைகளைப்பற்றி 
எழுதினால்‌ அது குற்றமாகாது. அசவே அந்த வகையிலும்‌ 
பாரதியார்‌ எழுத முனைகின்றார்‌. எப்டியாவது அந்நிய 
அரசாங்கதீதின்மேல்‌ வெறுப்புண்டாக்கி சுயராஜ்யம்‌ 
பெறுவதே தமது முக்கிய குறிக்கோளாசக்‌ சடைசி 
வரையிலும்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பது சவனிக்கத்‌ 
தகுந்தது. அதற்கு இது நல்ல எடுத்துக்‌ காட்டாகும்‌. 


வெனிஜிலாஸின்‌ கதி 


மநசக்‌ ககஷியாருக்குசி சார்பாச நின்று, யுதீத 
காலத்தில்‌ கான்ஸ்டன்டைன்‌ ராஜாவை யவன (கிரேக்க) 
ஸிம்ஹாஸனத்தினின்றும்‌ தள்ளி, அதனால்‌ உள்நாட்டில்‌ 
தோன்றிய கிளர்ச்சியை வெளியுதவியால்‌ நசுக்கிதீ 
தம்மைத்‌ தாமே கிரேக்கரின்‌ ஸ்வேச்சாதிபதியாசசி 
சமைத்துக்கொண்ட மந்திரி வெனிஜிசாஸாக்குக்‌ சாலம்‌ 
சரியான கூலி கொடுத்து விட்டது. கிரேக்க ராஜதானி 
யாய அத்தேனியா (ஏதென்ஸ்‌) நசரத்திலிருநீது, 
நவம்பரி 78 ஆம்‌ தேதி புறப்பட்ட தந்தயொன்றில்‌, இவர்‌ 
அந்நாட்டினின்றும்‌, ப்ரிடிஷ்‌ போர்க்‌ சப்பல்களின்‌ பாது 
காப்பில்‌ வெளியேறிச்‌ சென்று விட்டதாகத்‌ தெரிவிக்கப்‌ 
படுகிறது. நேசக்‌ சட்சியார்‌ ஆட்டியபடியெல்லாம்‌ ஆடும்‌ 
பொம்மையாசதக்‌ தான்‌ இருந்து கொண்டு, அவர்சளுடைய 
பட்டாள உதவியால்‌ தன்‌ இஷ்டப்படி, யெல்லாம்‌ யவன 
தேசத்தை ஒரு பொம்மைபோல்‌ ஆட்டிக்கொண்டு வந்த 
வெனிஜிலாஸ்‌ இப்போது, ஸமீபதீதில்‌ நடந்த எலக்ஷனில்‌ 
தகோல்வியடைந்கதுமன்றி, எந்த ராஜாவை வீழ்த்து 
வதில்‌ இந்த மஹான்‌ (1!) அன்ய ராஜாங்கத்தாருக்கு உதவி 


கம 


செய்து தன்னுடைய யஜமான விசுவாஸத்தை உச 
சரித்திரத்தில்‌ நிலை நிறுத்து வைத்தாரோ, அந்தக்‌ 
கான்ஸ்டன்டைன்‌ ராஜாவே மீளவும்‌ பட்டத்துக்கு 
வரவேண்டு3மன்று தேசத்தில்‌ பெரும்பகுஇயார்‌ உறுது 
செய்து விட்டார்கள்‌. இந்த விஷயத்திலும்‌ நேசக்‌ 
கக்ஷியின்‌ முக்கிய வல்லரசுகளுக்குள்ளேயே, தெளிவான 
அபிப்பிராய பேதங்கள்‌ தோன்றியிருக்கின்‌ றன. யுத்தம்‌ 
முடிந்து, யுத்தத்திலே தாமடைந்த வெற்றியின்‌ லாபங்‌ 
களைப்‌ பங்கடெத்‌ தொடங்கிய கால முதல்‌ நேசக்‌ கக்ஷி 
ராஜ்யங்களுக்குள்ளே அபிப்பிராய ஒற்றுமைகளைக்‌ 
காட்டிலும்‌ அபிப்பிராய பேதங்களே அதிகமாச ஏற்பட்டு 
வந்திருப்பதைக்‌ சவனிக்குமிடத்து, அவற்றுடன்‌ இப்போது 
புதியதோர்‌ ஸங்கடம்‌ நேர்ந்திரப்பதொரு மிசையாகத்‌ 
தோன்றாது. :₹முழுசக்‌ குளித்தால்‌ பிறகு குளிரில்லை' 
யென்பது தமிழ்‌ வசனம்‌. சில தினங்களில்‌ முன்பு 
பார்லிமெண்ட்‌ ஸபையில்‌ மிஸ்டர்‌ போனார்லா பேசிய 
போது, கிரேக்க தேசத்தின்‌ ஸம்ரகூச பதவியைப்‌, 
ப்ரான்ஸும்‌, இங்கிலாநீதும்‌ சைவிட்டு விட்டதாசவும்‌, 
ஆதலால்‌ இப்போது அந்நாட்டின்‌ உள்‌ விவகாரங்களில்‌ 
குறுக்கிடும்‌ அதிகாரம்‌ அவ்வல்லரசுகளுக்குக்‌ கடையா 
தென்றும்‌ தெரிவித்தார்‌. ப்ரான்ஸ்‌ தேசத்து மந்திரிகிளோ 
சான்ஸ்டன்டைன்‌ ராஜாவை மறுபடி. கிரேக்க ஜனங்கள்‌ 
பட்டத்துக்கு வைக்சக்‌ கூடாதென்று பஹிரங்கமா& 
அகோ்ஷபித்து வருகருர்கள்‌. இனி நேசக்‌ சக்ஷியைச்‌ சேர்ந்த 
மூன்றாவது ஐரோப்பிய வல்லரசாகிய இத்தாலியின்‌ 
அபிப்பிராயத்தைக்‌ கவனித்தால்‌, பிரான்ஸ்‌ சொல்வதற்கு 
தேர்‌ விரோதமாக இருக்கிறது. 

கான்ஸ்டன்டைன்‌ ராஜா பட்டத்துக்கு வராமல்‌ 
தடுக்கும்‌ எந்தக்‌ காரியங்களிலும்‌ தான்‌ ஸம்பந்தப்பட 
முடியாதென்று இத்தாலி ஸ்பஷ்டமாகத்‌ தெரிவித்த 


409 


விட்டது. அமெரிக்க ஐக்ய நாடுகளை இன்னும்‌ நேசசி 
சகஷியுடன்‌. சேர்த்துக்‌ சணக்டெலாமோ, எப்படியோ, 
என்றால்‌ உறுதியாகச்‌ சொல்ல முடியவில்லை. எனினும்‌ 
அமெரிக்காவை இப்போதும்‌ நேசக்‌ சக்ஷியினருடனே 
சரீநீதுக்‌ சணக்கிடுதல்‌ பெருங்‌ குற்றமாகசாதென்றே 
நினைக்கிறேன்‌. அந்த அமெரிக்கா இத்தருணத்தில்‌ கிரேக்க 
ஜனங்களின்‌ ஸ்வநிர்ணயத்துக்கு மாரான ப்ரான்ஸ்‌ தேசக்‌ 
சொள்சையை ஆகரிக்குமென்று நான்‌ நினைக்கவில்லை. 
நேசந்காஷியாரின்‌ பொது நிலைமை இவ்வாறிருக்க நேற்று 
வரை அந்தக்‌ கட்சிக்கு கிரேக்கதேசம்‌ ஒரு அலங்காரமாக 
இருந்தது. துருக்கியின்‌ உடைமைகளிற்‌ லெவற்றை நேசக்‌ 
சவியார்‌ கடைத்‌ தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு 
நடைத்தது போல்‌, தனச்குக்‌ தழ்படுத்திக்‌ கொடுக்கப்‌ 
பெற்ற கிரேக்க தேசத்து ஜனங்கள்‌ இப்போது மற்ற 
$நசக்‌ சகஷியாரின்‌ அபிப்பிராயங்களைக்‌ குறித்து என்ன 
நினைக்கிரார்களென்பதைக்‌ சவனிப்போம்‌. அவர்கள்‌ 
நீந்சக்‌ சக்ஷியாரின்‌ எண்ணங்களைச்‌ சிறிதேனும்‌ பொருட்‌ 
ப்டுத்த வில்லையென்று தெரிகிறது. 

தேற்று மித்திரனில்‌ ப்ரசுரம்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ 
ராய்ட்டர்‌ தந்தியொன் றில்‌, கிரேக்ச ஜனங்களும்‌, சவர்ன்‌ 
ரமண்டாரும்‌, கான்ஸ்டன்டைன்‌ ராஜா திரும்ப 
ஏநவதைக்‌ கு றிதீது ஸந்தோஷக்‌ சொண்டாட்டங்கள்‌ 
டட்த்தி வருகிருர்களென்றும்‌, எல்லா ஸர்க்கார்‌ கச்சேரி 
ளிலும்‌, நியாயஸ்தலங்களிலும்‌ கான்ஸ்டன்டைன்‌ 
ந்‌ ராவின்‌ 9 குதிரங்களைத்‌ தொங்கவிட்டு வைக்க வேண்டு 
மூன்று சவர்ன்மெண்டார்‌ சஈட்டளை பிறப்பித்திருக்கறார்‌ 
ர ன்றும்‌ சொல்லப்படுகிறது. மேலும்‌ லண்டனில்‌ 
ன கச ராஜாங்கத்தின்‌ முக்ய ஸ்தானாதிபதியாக வேலை 
யூத்‌ தவரும்‌, சென்ற பதினேழு வருஷங்களாச லண்டனி 
நந்து, கிரேக்க தேசத்துக்கும்‌ இங்கிலாந்‌ துக்கும்‌ 








50 


நட்புறுதி யுண்டாகுமாறு பாடுபட்டு வந்தவருமா] 
ஸர்‌ ஜான்‌ ஸ்டவர்நிட்‌ என்பவர்‌ வெனிஜிலாஸாக்கு 
அனுதாபத்‌ தநீதியனுப்பியது சாரணமாச அந்த ஸ்தானா8 
பதியை இப்போதுள்ள கிரேக்க சவர்ன்மெண்டரர 
உதயோசத்தை விட்டு நீக்கியதாயும்‌ தெரிவிக்சப்படுகிறத 
இந்த வெனிஜிலாஸ்‌ மந்திரியைப்‌ போலவே ருஷியாஷ்‌ 
நேசக்கக்ஷிக்கு வாலாக்கிவிட முயற்சி செய்த கெரன்ஸ்தி 
என்ற ர௬ஷிய மந்திரியை மித்திரன்‌ நேயர்கள்‌ மறந்திருக்க 
மாட்டார்சளென்று நம்புகிறேன்‌. ஒரு சாரலத்தில்‌, 
செரன்ஸ்கியை ரஷியா தேசத்து நெப்போலியன்‌ என்ற்‌ 
சில ஆங்கிலேபப்‌ பத்துிராபதிபர்‌ முதலியோர்‌ சொல்ல 
வந்தனர்‌. இன்று அந்தக்‌ செரன்ஸ்டியின்‌ பெயரையே 
உலகத்தார்‌ மறந்துவிடக்‌ கூடிய நிலைமை வந்துவிட்டதி 
மிஸ்டர்‌ வெனிஜிலாஸ்‌, மிஸ்டர்‌ கெரன்ஸ்சி இவ்விருவரிி 
ஸ்வதேசா பிமானப்‌ பரிசு யாருக்குக்‌ கொடுக்கலாமென்ற 
யோசித்தால்‌ அந்த யோசனை...?ல்‌ ஒரு முடிவுக்கு வருத॥ 
ஸாதீதியமில்லை யென்றே தோன்றுகிறது. 


பாரதியாரும்‌ அரசியலும்‌ 


மேலே மாதிரிக்‌5௩ு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது 
இதைப்போல நையாண்டியும்‌, கண்டல்களும்‌, சேலிகளும்‌ 
வஞ்சப்புகழ்சீசிகளும்‌ நிறைந்த பல அரியல்‌ கட்டுரைக்‌ 
ரஸத்திரட்டு, குறிப்புகள்‌, வினோதத்திரட்டு, வினோத! 
கொதீது, வினோதவிஷயங்கள்‌, உலச வினோதங்கள்‌, உலி 
நிலை, காலவிளச்கு, மணித்திரள்‌, தீப்பொறிகள்‌, சரஸ்‌ 
கண்ணாடி, ஐர்லாந்தும்‌ இந்தியாவும்‌-என்று இவ்வார 
பலப்பல தலைப்புகளில்‌ வெளியிட்டுள்ளார்‌. . மறைமுகமாக, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியைக்‌ தாக்ச வேண்டும்‌ அதன்‌ மே 
வெறுப்பு உண்டாகி விடுதலைக்கு .வழிகோல வேண்டு॥ 
என்பதே டுக்கட்டுரைகளின்‌ தோக்கமாகும்‌, 


57 


முக்கியமாக அன்று பிரிட்டிஷ்‌ பிரதம மந்திரியாகிய 
லாய்ட்‌ ஜார்ஜையே தமது இலக்காகக்‌ சொண்டிருக்‌ 
கருர்‌. லாய்ட்‌ ஜார்ஜும்‌ அவருடைய ஐர்லாந்துக்‌ செரள்‌ 
“சையும்‌ என்ற சட்டுரையில்‌ கிண்டல்களும்‌ நையாண்டியும்‌ 
சலந்து வன்மையாசக்‌ எண்டிக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
பிரதம மந்திரியிடமிருந்து நாம்‌ ஸ்வராஜ்யம்‌ எதிர்‌ 
பார்க்கவே முடியாது என்று மக்கள்‌ மனதில்‌ நன்கு பதிய 
வைக்கிறார்‌ பாரதியார்‌. மக்களிடத்மேத விடுதலை 
வேட்சையைப்‌ பரப்ப வேண்டும்‌ என்பதே உயிர்மூச்சாகக்‌ 
கொண்டிருக்கும்‌ பாரதியாருக்கு நிபந்தனைகள்‌ என்ன 
செய்ய முடியும்‌? நிபந்தனைகள்‌ ஒரு புறம்‌ இருக்க மறு 
புறத்திலே பாய்கின்றார்‌ பாரதியார்‌, சுதேசமித்திரன்‌ 
போன்ற மிகுவாத நாலிதழ்சளும்‌ வெளிநாட்டுக்‌ 
- கொள்கைதானே பாரதியார்‌ விருப்பப்படி எழுதவிட்டு 
விடலாம்‌ என்று நினைத்தனபோலும்‌! ஐர்லாந்தும்‌ 
இந்தியாவும்‌ என்று 1921-ம்‌ அண்டு ஜுலை மாதம்‌ 79-ந்‌ 
தேதி வெளி வந்த “கட்டுரையின்‌ மேலும்‌ ஒரு பகுதியை 
இங்கு எடுத்துக்‌ காட்டுக்காகக்‌ காண்பிக்கப்படுகின்றது. 

“ஐரீலாந்துக்கு ஏறக்குறைய இந்தமுறை ஸ்வராஜ்யம்‌ 
கொடுத்துத்தான்‌ இர வேண்டுமென்று தோன்றுகிறது. 
இல்லாவிட்டால்‌ அமெரிக்கா சும்மா விடாது. சானடா 
சும்மாவிடாது. ஆஸ்திரேலியா, தென்‌ ஆபிரிகா, நியூஜி 
லாந்து முதலிய குடியேற்ற நாடுகள்‌ பொறுத்திருக்க 
மாட்டா. ப்ரான்ஸிடம்‌ விடுதலைப்‌ ப்ரஸ்ங்கங்களை விரிக்க 
இங்கிலாந்துக்குச்‌ சிறிதேனும்‌ இடமில்லாமற்‌ போய்விடும்‌. 
உலகமுமுமையிலும்‌ அபகீர்த்தி முற்றும்‌. இங்கிலாந்தின்‌ 
சத்ருக்கள்‌ பெருமகிழ்ச்சியடைய ஜஹேதுவுண்டாகும்‌. 
இத்தனை உதவிகளுமில்லானு போயிவும்‌ இப்போது 
ஸ்வராஜ்யம்‌ கொடுக்காவிட்டால்‌, ஐர்லாந்து சும்மா 
இராது. ஸ்வரரஜ்யத்தை வற்புறுத்தும்‌ பொருட்டு 


02 


ஐரீலாந்தியர்‌ ஐர்லாந்திலும்‌, லண்டன்‌ மான்‌ செஸ்ட்‌ 
முதலிய நகரங்களிலும்‌ என்ன சாரியங்கள்‌ (செய்து வந்தன 
ரென்பதும்‌, அதனால்‌ மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ முதலி 
யோருக்கு நேர்ந்த அஸெளசர்யங்கள்‌ எவையென்பதும்‌ 
நேயர்களுக்குத்‌ தெரிந்த சங்கதிகளேயாம்‌, 


இதீதனை பலாத்சாரங்களைக்‌ கருதி ஸ்வராஜ்யம்‌ 
கொடுத்துத்‌ தெொலைப்போம்‌ எனிலோ, வட ஐர்லாந்து 
மந்திரியாசசி சில தினங்களின்‌ முன்னே முளைத்திருக்கும்‌. 
ஸரீ ஜேம்ஸ்‌ க்ரேக்‌ ஏற்கெனவே போர்க்‌ கொடியைத்‌ 
தூக்கி விட்டார்‌. அல்ஸ்டர்‌ மாசாணத்துக்குத்‌ தனிப்‌, 
பாரிலிமெண்ட்‌ சாசுவதமாகச இருக்குமெனில்‌, பிறகு 
ஐரிஷ்ஸ்வரால்யம்‌ என்பதற்கு அர்த்தமே கிடையாது; 
ஐர்லாந்தை இரண்டாக வெட்டிப்‌ பிறகு ஸ்வராஜ்யம்‌ 
கொடுப்பதென்றால்‌, என்ன செய்கை அது! 


அஃதொருவனை இரண்டாக வெட்டிக்‌ சொன்ற 
பின்னர்‌ அவனுக்கு மணம்‌ புரிவிப்பதாகக்‌ கூறுதல்‌ 
போலும்‌. எனடே, அல்ஸ்டர்‌ என்றொரு பதாரித்தம்‌ 
இருப்பதன்‌ உண்மையை நன்குணர்ந்த ஸ்ரீமான்‌ 
தெவலேரா, தாம்‌ தமது குடியரசுக்‌ கொள்கையை விட்டு 
“*ஸ்மட்ஸ்‌”” ஸ்வராஜ்யக்தை அங்கீகரிக்க ஆயத்தமாச 
இருப்பதாகவும்‌, ஆனால்‌ அல்ஸ்டர்‌ தனது தனிப்‌ பாரிலி 
மெண்டை விட்டுவிட வேண்டுமென்றும்‌ வற்புறுத்தினார்‌. 
இங்ஙனமிருக்க, முன்பு யூனியனிீஸ்ட்‌ தலைவராக இருந்து 
இங்கிலீஷ்‌ சவர்மென்டினிடமுள்ள அளவிறந்த பக்தியால்‌, 
அதனை எதிர்த்துப்‌ போர்செய்யப்‌ படைகள்‌ தயார்‌ செய்த 
வராகிய ஸர்‌ எட்வர்ட்‌ கார்ஸனுடைய பட்டத்தில்‌ 
இப்போதிருக்கும்‌ அல்ஸ்டர்‌ ப்றதம மந்திரியான ஸரீ 
ஜேம்ஸ்‌ க்ரேக்‌ லண்டன்‌ சமாதான ஸங்சத்திற்குத்‌ தம்மை 
ப்ரிடிஷ்‌ சவர்மெண்டார்‌ அழைத்திருப்பதைக்‌ குறித்துப்‌ 


2௮ 


பேசிய உதாஸீன மொழிகளை ராய்ட்டர்‌ குந்திசளி 
விடையே காணலாம்‌. 


இங்கிலாந்திலும்‌ லார்ட்‌ டெரர்பி முதலியவர்கள்‌ 
மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜைக்‌ கடலில்‌ கவிழ்த்து. விடுவதற்‌ 
குரிய யோசனைகள்‌ இப்போது இீவிரமாசப்‌ புரிவதன்‌ 
சாரணம்‌ ஐர்லாந்துக்கு அவர்‌ ஸ்வராஜ்யங்‌ கொடுத்து 
விடுவாரோ என்ற பயத்தாலேயன்றிப்‌ பிறிதில்லை, 

கான்ஸர்வடிவ்‌ கக்ஷியார்‌ கைவிட்டால்‌ பிறகு மிஸ்டரி 
லாய்ட்‌ ஜ்யார்ஜுக்கு பஸிபிக்‌ சமுத்திரந்தான்‌ கு. 

இங்ஙனம்‌ ஐரீலாந்து விஷயத்தில்‌ மிஸ்டர்‌ லாய்ட்‌ 
த்யார்ஜ்‌ இரு தலைக்‌ கொள்ளி எறும்புபோல்‌ இடர்ப்படுதல்‌ 
ஒருபுறமிருக்க, இந்த சமயத்தில்‌ இந்தியராகிய நாமும்‌ 
அவரிடம்‌ ஒரு செய்தியை மிக நன்கு வற்புறுத்திக்‌ கூற 
விரும்புகிறோம்‌. 


அதாவது, ஜஐார்லாந்தைச்‌ சென்ற பல நூற்றாண்டுகளாக 
மீட்டும்‌ மீட்டும்‌ போரில்‌ அடக்கி, அதன்‌ விடுதலை 
வேட்கையை மறுத்து வந்தீர்கள்‌. ஐரா்லாந்து மிசச்‌ சிறிய 
நாடு. உண்மையில்‌, இப்போதுகூட இங்கிலாந்தினாலே 
ஐர்லாந்தைப்‌ போரில்‌ மடக்கிவிட முடியும்‌, 

அப்படியிருந்தும்‌, உலக முழுமையிலும்‌ எழுச்சி பெற்‌ 
றிருப்பதாகிய, பெரிதோர்‌ தர்மக்கிளர்ச்சியை முன்னிட்டு, 
ஐர்லாந்துக்குக்கூட இனி ஸ்வராஜ்யமில்லை என்று-மறுத்தல்‌ 
இங்கிலாந்துக்கு ஸாத்யப்‌ படாதென்று தீர்ந்து போய்‌ 
விட்டது. 

அப்படியிருக்க, 5000 வருஷங்களுக்கு முன்னே 
வேதாந்தப்‌ பயிற்சி செய்தது; முப்பது கோடி. ஐனங்‌ 
சளஞுடையது: இன்றைக்கும்‌ ஜச௪௫ச சந்திரர்‌ முதலியவர்‌ 
ச்ளின்‌ மூலமாச உலகத்தாருக்கு நாசரிசப்‌ பாதையிலே வழி 
சரட்டுவது; பூமண்டல சரித்திரத்திலே வீரிய முதலிய ராஜ 


௦4 


குணங்களில்‌ நிசரற்றதாகிய இந்தியாவுக்கு விடுதலை 
எப்போது தரப்போ நீர்கள்‌?” 

பாரதியார்‌. அரசியல்‌ சட்டுரைகளில்‌ எவ்வாறு 
நையாண்டி, செய்கிறார்‌ என்று எடுத்துக்காட்டுகள்‌ சல 
வற்றின்‌ வாயிலாசப்‌ பார்த்தோம்‌. 


இவற்றை முற்றிலும்‌ அறிந்துகொள்ள விருப்ப 
முடையவர்கள்‌ *பாரதி தமிழ்‌” என்ற எனது தொகுப்பு 
நூலிலும்‌, பாரதி தரிசனம்‌ என்ற இரண்டு தொகுதிகளாக 
வெளியிட்ட நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பஇப்பசத்துலும்‌ 
படித்து இன்புறலாம்‌. அரசியல்‌ கட்டுரைகளிலும்‌ எவ்வாறு 
தமது பேனாவைத்‌ திறம்படக்‌ கையாள்கிறார்‌ என்பதை இம்‌ 
மூன்று நூல்கள்‌ நன்கு தெரியப்படுத்தும்‌. 

ஆனால்‌ பாரதியார்‌ அரசியல்‌ அல்லாத கட்டுரை 
களிலும்‌ எவ்வாறுநசைச்‌௬வையைப்‌ புகுதீதுகிறார்‌ என்பதை 
அவருடைய மேதைக்கு ஓர்‌ இலக்கணமாசக்‌ சாட்டலாம்‌. 
உல்லாஸ ௪பை, பொழுது போக்கு என்பன இவற்றிற்குச்‌ 
சிறந்த எடுத்துக்‌ காட்டு. மேலும்‌ இவை, பாரதியார்‌ 
இயல்பாகவே நசைச்சுவை மிக்கவர்‌ என்பதற்குச்‌ சான்று 
ப௫ர்வதாக அமைந்துள்ளன. 

உல்லாஸ சபை 
29 மார்ச்‌ 1976 

வேதபுரம்‌ உல்லாச சபையில்‌ நடந்த செய்தி, 

சபைக்கு வந்திருந்த பேர்‌ : -- 

(1) ஜிந்தாமியான்‌ ஸேட்‌, (2) வெங்சட்டராவ்‌, 
(5) குண்டு ராயர்‌, (4) குமாரசாமி வாத்தியார்‌, (5) எலிக்‌ 


குஞ்சு செட்டியார்‌, (6) காளிதாஸன்‌, (7) மணவாளன்‌ 
செட்டியார்‌. 


55 


வராத பேர்‌ :-- கோமதி நாயகம்‌ பிள்ளை, மாரப்ப 
முதலியார்‌. 

எலிக்குஞ்சு செட்டியார்‌ : இன்று சபாநாயகராக 
இருக்கும்படி. சாளிதாஸரை வேண்டுகிறேன்‌. 

காளிதாஸன்‌ : எனக்குச்‌ சம்மதமில்லை. வெங்கட்ட 
ராவைப்‌ போடுங்கள்‌. 

எலிக்குஞ்சு செட்டியார்‌ ; சகரளிதாஸரே சபாநாயசக 
ராக வேண்டுமென்று வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொள்ளு 
கிறேன்‌. 

ஜிந்தாமியான்‌ சேட்‌ : எனக்கு அதுவே சம்மதம்‌. 

குமாரசாமி வாத்தியார்‌ : எனக்கும்‌ அப்படியே, 

சபையாரின்‌ பொது வேண்டுகோளின்படி, காளிதாஸன்‌ 
௮க்கிராசனம்‌ வடஇித்தார்‌. 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : சபாநாயகரே, விவகாரம்‌ 
ஆரம்பிக்கலாமா? 


சபாநாயகர்‌ : அப்படியே செய்யலாம்‌. 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : இந்தக்‌ சாளிதாஸரை 
நமது ௪பையைவிட்டு நீக்கிவிட வேண்டுமென்று நான்‌ 
விரும்புகிறேன்‌: இதைச்‌ சபையார்‌ அங்கோரம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

குமாரசாமி வாத்தியார்‌ : ஏன்‌ காணும்‌, செட்டி 
யாரே, என்ன காரணம்‌? 

ஜிநீதாமியான்‌ சேட்‌ : செட்டியார்‌ மனதீதில்‌ இந்தக்‌ 
கருத்திருக்கும்போது அவர்‌ சாளிதாஸரை இன்று சபா 
நாயகராக இருக்கும்படி சேட்டது சேலிதானே? நமது 
சபையில்‌ இப்படி. நாணயக்‌ குறைவான கேலிகள்‌ செய்‌ 
வதைப்‌ பார்த்தால்‌ எனக்கு ஆருவருப்புண்டாகிறது. 


20 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : நாணயக்‌ குறைவ; 
யாருக்குக்‌ காணும்‌ நாணயக்‌ குறைவு? சாஹப்‌, உம்முடைப 
மஹம்மதிய குணங்களை நம்மிடம்‌ சாட்ட வேண்டரப்‌ 
தெரியுமா? 

ஜிந்தாமியான்‌ சேட்‌ : செட்டியாரே, அதிக வாரித்தை 
பேசிவிட்டீர்‌. ஒரு தரம்‌ பொறுத்தேன்‌. ஹோஷ்யாரி 
(ஜாக்ரதை!) 

எலிக்குஞ்சு செட்டியயபர்‌ : என்ன ஸாஹப்‌, தாடியை 
உருவுகிறீரே, அடித்துப்‌ போடுவீரோ? 


ஜிந்தாமியான்‌ சேட்‌ : ஷஹோஸஷ்யார்‌! 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : நம்முடைய சடையிே 
உம்மைப்‌ போலவே நாலு முரடர்களை வேலைக்கு வைத 
திருக்கிறேன்‌. ஞாபகமிருக்கட்டும்‌. 

ஜிந்தாமியான்‌ சேட்‌ : ஹோஸஷ்யார்‌! ஹோஷ்யார்‌! 

எலிக்குஞ்சு செட்டியார்‌ : என்ன காணும்‌, வெம்‌ 
பயமுறுத்துகிறீரே! யாரென்று நினைத்தீரி நம்மை? (என்றி 
சொல்லிக்‌ கொண்டு எலிக்குஞ்சு செட்டியார்‌ எழுந்த 
நின்று சையை ஓங்கினார்‌.) 


சபையார்‌ சகலீரென்று சிரித்தார்கள்‌. ஏனெனி௰ 
எலிக்குஞ்சு செட்டியார்‌ 44% அடி. உயரம்‌. ஜிந்தாமியால்‌ 
ஸேட்‌ 61 அடி. உயரம்‌. செட்டியார்‌ 17% அடி அசலம்‌. லேட்‌ 
29% அழ. அசலம்‌. செட்டியாருக்கு வயது 55. ஸேட்டுக்கு 
வயது 34. 


இந்தச்‌ சமயத்தில்‌ காவிதாஸன்‌ எழுந்து, **உல்லாளத்‌ 
இற்கு ஒரு அளவிருக்கவேணும்‌. வரை கடந்து போச்‌ 
லாகாது. செட்டியாரே உட்காரும்‌....என்னைச்‌ சண்‌ 
யிலிருந்து நீக்க வேண்டும்‌ என்று பிரேரணை செய்தீர்‌ 
முகாந்தரங்கள்‌ சொல்லும்‌” என்றுர்‌, 


குமாரசாமி வபரியார்‌ : அமாம்‌, சாரணம்‌ 


ல்‌ 
லும்‌ சாரணம்‌2 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : நமது சபையின்‌ அஉரியங்‌ 
களை வாரந்தோறும்‌ சென்னப்பட்டணத்துப்‌ பத்திரிகையில்‌ 
பிரசுரம்‌ செய்யும்படி, நாம்‌ காஸிதாஸரை நியமித்தோம்‌. 
அதன்படியே அவா்‌ மூதலரவது கூட்டத்து விவஹாரங்்‌ 
களைச்‌ சு2?தச௫மித்திரன்‌ பத்திரிசைக்கு எழுஇனார்‌. அகற்சப்‌ 
பரல்‌ நடந்த கூட்டங்களில்‌ ஒன்றைப்‌ பற்றியேனும்‌ முத 
வில்லை. இன்று நடப்பது அரறாவது அல்லது ஏஈரவது 
கூட்டமென்று நிஃரக்கிறேன்‌. இவர்‌ இத்தனை லாக்‌ 
ரெதையுடன்‌ நமது ௪பையாருக்கு வாக்குத்‌ தவறியது பற்றி 
நவரை நீக்கிவிட வேண்டுமென்று சொல்லுகிறேன்‌. 


காளிதாஸன்‌ : சபையார்‌ என்னை மன்னிக்க 
வேண்டும்‌. நமது ௪பை விவகாரங்கள்‌ ரஸமாக இருக்கும்‌ 
சமயங்களில்‌ பத்திரிகைக்கு எழுதலாம்‌. அப்படி, விசேஷ 
மொன்றும்‌ சென்ற கூட்டங்களில்‌ நடக்கவில்லை. அகையால்‌ 
எழுதவில்லை. 


எலிக்குஞ்சு செட்டியார்‌ : ரஸம்‌, ரஸமில்லை. அதெல்‌ 
லாம்‌ நீர்‌ சொல்ல பவண்டிய அவ௫ியமில்லை,. சபையில்‌ 
நடக்கும்‌ விஷயங்களா நீர்‌ அப்படியே எழுஇவிட 
வேண்டும்‌. பத்திரிசைக்காரார்‌ போடாவிட்டால்‌ நீர்‌ 
ஜஐவாப்தாரி இல்லை. 


(இங்ஙனம்‌ சிறிது நேரம்‌ வாதங்கள்‌ நடந்த பின்‌ 
கடைசியாக சபையார்‌ செய்த முடிவு -சாளிதாஸரை நீக்கி 
வட வேண்டுமென்று செட்டியார்‌ சொல்லியது பிழை. 
சபையில்‌ என்ன நடந்த போதிலும்‌ அதை அப்படியே 
காளிதாஸர்‌ பத்திரிசைக்கு எழுதிவிட வேண்டும்‌. 
கொஞ்சங்கூட ரஸமில்லாத வார்த்தைகள்‌ ஒரு கூட்டத்தில்‌ 

பர வாஜீ 


௮8 


பேசப்பட்டதாகக்‌ காளிதாஸருக்குக்‌ தோன்றுமானால்‌ அள 
சபையாரிடம்‌ அனுமதி பெற்றுக்கொண்டு எழுதாமலிரு௫ி 
லாம்‌.) 

குமாரசாமி வாத்தியார்‌ ன: மேலே விசாரணைகள 
செய்வோர்‌. 


குண்டு ராயர்‌ : பெல்ஜியம்‌ தேசதீதிலே எமீல்‌ ஹெ 
ஹேரன்‌. (8/21/௪ 7270427872) என்று ஒரு கவி இருக்கிறா 
அவருடைய சவிதை புது வழியாக இருக்கிறதென்று ஐ 
பத்திரிகையில்‌ வாசித்தேன்‌. எப்படி. யென்றால்‌, இது வணி 
உலகத்துக்‌ கவிகள்‌ நமது நவீன நகரங்களிலேயுள்ள யந்தி[ 
அலைகள்‌, மோட்டார்‌ வண்டிகள்‌ முதலிய வஸ்துக்களைத்‌ 
தமது கவிதையிலே சேர்ப்பதில்லை. இந்த வஸ்துக்களிலே 
அழகில்லையாதலால்‌ சவிதையிலே சேர்க்கக்‌ தகாரதன என்ரி 
நினைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வானம்‌, சரற்று, நீரி 
வனம்‌, மலை, பெண்‌, செல்வம்‌, மது, தெய்வம்‌, தவமி 
குழந்தை முதலிய அழகுடைய வஸ்துக்களையே கவிகள்‌ 
வர்ணிப்பது வழக்கம்‌, எமீல்‌ வெர்ஹேரன்‌ என்பவருடைய 
கொள்சை யாதென்றால்‌-- “வலிமையே அழகு. ஒட 
பொருளின்‌ வெளியுருவத்தைப்‌ பாரித்து அது அழக! 
இல்லையா என்று தர்மானம்‌ செய்யலாகாது. யந்திரம்‌ 
களிலே வலிமை நிகழ்கின்றன. ஆதலால்‌ அவை அழகுடை 
யன. அவற்றைக்‌ சவி புகழ்ச்சி செய்தல்‌ தகும்‌””. 


காளிதாஸன்‌ : வலிமை ஓர்‌ அழகு. அழகு ஒரு 
வலிமை. யந்திர ஆலை, நீராவிவண்டி, நீராவிக்‌ சப்பல்‌ 
வானத்தேர்‌, பெரிய பீரங்கி எல்லாம்‌ அழகுதான்‌ 
உயரிந்த சவிசள்‌ வலிமையுடைய பொருள்சளளை அவ்வ 
காலத்தில்‌ வழங்கிய வரையிலே வர்ணனை செய்துதர 
இருக்கிறார்கள்‌. இதிலே புதுமையொன்றுமில்லை. வலிமை! 
கருவிகள்‌ இப்போது சில புதுமையாகத்‌ தோன்றியிரு! 


20 


தின்றன. இவற்றை ஐரோப்பியக்‌ சவிகள்‌ விலக்கி 
வைத்தது பிழை. ஆனால்‌, பழைய தெய்வத்தையும்‌, 
இயற்கையையும்‌ மறந்து யந்திரங்களைப்‌ பாடத்‌ தொடங்கி 
ஒல்‌ சவிதை செத்துப்போய்விடும்‌. 


எலிச்குஞ்சு செட்டியார்‌ : அத கிடக்கட்டும்‌. நான்‌ 
ஒரு சதேள்வி கேட்கிறேன்‌. அதை அலோசனை 
பண்ணுங்கள்‌. காக்கைக்கு 1700 வயதென்று சொல்லு 
கிறார்கள்‌. அது வாஸ்தவமானால்‌, தெய்வத்துக்குப்‌ புத்தி 
யில்லயென்று நான்‌ சொல்லுகிறேன்‌. சாக்கைக்கு 1700 
வயது, மனிதனுக்கும்‌ 100 வயதா? அதிலேகூட மனிதனை 
விடக்‌ காக்கையின்‌ வயது கொஞ்சம்‌ அதிக நிச்சயமாகத்‌ 
தோன்றுகிறது. இதென்ன படைப்பு? 

குமாரசாமி வாத்தியார்‌ : எலிக்குஞ்சு செட்டியாரே, 
உமக்கு இப்போது வயது 55 ஆகிறது. இதனால்‌ என்ன 
பிரயோஜனம்‌? காக்கை ஊரிலுள்ள அசுத்தங்களை 
யெல்லாம்‌ நீக்கி இயன்றவரை வியாதிகளைக்‌ குறைத்து 
மனிதருக்கும்‌ மற்ற ஐந்துக்களுக்கும்‌ நன்மை செய்கிறது. 
நீர்‌ பை, பையாகப்‌ பணத்தை உள்ளே போட்டு மூடி 
வைத்திருக்கிறீர்‌. போன மாதம்‌ ஒரு அவஸரத்துக்காக 
80 ரூபாய்‌ சடன்‌ கேட்டேன்‌. பொய்‌ முகாந்தரம்‌ சொல்லி 
மழுப்பி விட்டீர்‌, உம்மால்‌ யாருக்சென்ன பிரயோஜனம்‌? 

எலிக்குஞ்சு செட்டியார்‌ : உம்மாலே உலகத்துக்கு 
என்ன நன்மை காணும்‌, குமாரஸாமி வாத்தியாரே? அதை 
துதலாவது சொல்லும்‌... 

இப்படி வார்த்தை சொல்லிக்கொண்டிருக்கும்‌ போது, 
எலிக்குஞ்சு செட்டியார்‌ வீட்டு வேலைக்காரன்‌ ஒருவன்‌ 
வாயில்‌ நுரை தள்ளும்படி. ஓடி. வந்து, **ஐயா, நம்மவீட்டு 
வைக்கோல்‌ போரிலே நெருப்புப்‌ பற்றிக்‌ சொண்டு 
எரிகிறது'” என்று சொன்னான்‌. 


60 


₹தநருப்பா2'” என்று செட்டியார்‌ உடனே எழுந்து 
ஓடினார்‌. சபையைக்‌ கல்த்துவிட்டு நாங்களெல்லோரும்‌ 
செட்டியாருக்கு உதவி செய்யும்‌ பொருட்டு அவரி. 
வீட்டுக்குப்‌ போனோம்‌. அங்கே போய்ப்‌ பாரிக்கும்‌ போது... 
அது மற்றொரு நாட்‌ சதை. இன்று சதை இத்துடன்‌ 
முடிகிறது. 


பொழுது போக்கு 


28 மாரிச்சு 7977 
(காரளிதாஸனுக்கும்‌ ஸநீதோஷராயருக்கும்‌ 
நடந்த சம்பாஷணை) 

காளிதாஸன்‌ எழுதியது. 

ஸந்தோஷராயர்‌ : சாளிதாஸரே, பத்திரிசைகளில்‌ 
ஏதேனும்‌ இன்று புது விசேஷங்களுண்டா? 

காளிதாஸன்‌ : ஒன்றுமில்லை. 

ஸநீ : ரஷியாவில்‌ ராஜ்யம்‌ புரண்டு போன தாசவும்‌, 
இரண்டே. சில்லரை ஜார்‌ ராஜினாமாக்‌ கொடுத்ததாகவும்‌ 
போட்டிருந்ததே; அதற்கப்பால்‌ என்னாயிற்று? 


காளி : இரண்டே. சில்லரை ஜார்‌ என்கி நீரே 
அதென்ன? 

ஸந்‌ : பழைய ஜார்‌ நிக்கொலஸ்‌ ஓன்று; அவருடைய 
ரகஸ்யப்‌ பிள்ளைதான்‌ சில்லரை? ஆக ஒன்றே இல்லரை; 
பின்பு சக்கரவர்த்தியின்‌ தம்பியாகிய மைக்சேல்‌; ஆச 
(இரண்டே சில்லரை. 


காளி : சரிதான்‌. 


ஸ்ந்‌: ருஷியாவில்‌ நிரங்குசமாசப்‌ பத்திரிகைச்‌ 
சுதந்திரமில்லாமலும்‌, பேச்சுச்‌ சுதந்திரமில்லாமலும்‌. 


67 


தம்மிஷ்டப்படி அரசாண்டுவந்த ஜாரி சக்ரவரீத்‌ களின்‌ 
அதிகாரம்‌ தொலைந்து ஜனங்களின்‌ அதிசாரம்‌ ஏற்பட்டது. 
பற்றி உமக்கு சந்தோஷமுண்டாசவில்லையா? 


சாளி : வாஸ்தவந்தான்‌. 


ஸநீ : என்ன ஓய்‌ வாஸ்தவந்தானென்று இலேசாசசி 
சொல்லுகிறீரே£ ஐனாதிகாரத்துக்குத்‌ கானே 
ஐரோப்பாவில்‌ இத்தனை பெரிய சண்டை நட.க்கிறது? 
அதற்காசத்தானே நம்முடைய பிரிட்டிஷ்‌ சிநேகிதர்களும்‌ 
மற்ற தேச ராஜயத்தாரும்‌ சோடி. சோடியாகப்‌ பணத்தை 
வாரி இறைக்கிறார்கள்‌? லக்ஷக்‌ சணக்கான மனிதர்களைப்‌ 
பலியிடுகிறார்கள்‌? பூமண்டல முழுவதும்‌ ஜனாதிகாரமும்‌, 
விடுதலையும்‌ நிலைபெறும்‌. அப்பேதுதான்‌ நம்முடைய 
நச ராஜ்யங்கவின்‌ நோக்கம்‌ முழுதும்‌ நிறைவேறி, இவரீ 
களுடைய ர்த்தி எக்காலத்திலும்‌ அழியாமலிருக்கும்‌. 
ரஷியாவில்‌ பழைய ராஜாங்கதீ்தை எதிர்த்து, அதன்‌ 
பொருட்டாசசி சிறைப்பட்டிருந்த தேசாபிமானிகளை 
யெல்லாம்‌ விடுவித்துவிட்டு அவர்களுக்குப்‌ பதிலாக 
ரஹஸ்யப்‌ போலீஸாரைச்‌ சிறைக்குள்ளே தள்ளி 
விட்டார்களென்று பத்திரிகையில்‌ வாசித்தேன்‌. இதில்‌ 
எனக்குண்டான ஸந்தோஷம்‌ சொல்லி முடியாது. 


காளி : சரிதான்‌. 


ஸநீ : ருஷியாவிலே இதுவரை தேசாபிமானிகள்‌ 
பட்டுவந்த கஷ்டங்களை ஆதிசேஷனாலே கூட வர்ணிக்க 
முடியாது. போலீஸ்காரரின்‌ சந்தேகத்துக்குட்பட்டவர்கள்‌ 
ஸைபீரியாக்‌ காடுகளிலும்‌, உள்நாட்டுச்‌ சிறைகளிலும்‌ 
துன்பப்பட்டு மடிந்த கொடுமைகளை யெல்லாம்‌ நீர்‌ 
சரியாகக்‌ சேள்விப்பட்ட தில்லையென்று நினைக்கிறேன்‌, 


0.3 


சேள்விப்‌ பட்டிருந்தால்‌ இப்போது நீர்‌ அதிகமாக 
ஸந்தோஷமடைவீர்‌. 

காளி : சரிதான்‌. ஆனால்‌ நீர்‌ போன மாஸம்‌ என்னை 
பார்த்தபோது ஜார்‌ சக்ரவார்திதியையும்‌ அவருடைய 
மந்திரிகளையும்‌ புகழ்ந்து பேனதாக ஞாபகமிருக்கிறது 

ஸந்‌ : ஓயாமல்‌, ்ரிந்துக்களைப்‌ புகழ்ந்து கொர்‌ 
டி. ருந்தால்‌ நீர்‌ மகிழ்ச்சியூடன்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பீர்‌ 
போன மாஸம்‌ நான்‌ ஜார்‌ சக்ரவர்த்தியைப்‌ புகழ்ந்த 
சாரணம்‌ வேறு. ராஜ்யத்தில்‌ எத்தனை சஷ்டங்களிருந்த 
போதிலும்‌, ரஸ்புகீன்‌ முதலிய துூர்மந்திரிசவிள்‌ 
வார்த்தையைக்‌ கேளாமல்‌, அவர்‌ நம்முடைய நேர 
ராஜ்யங்களின்‌ விஷயத்தில்‌ உண்மை செலுத்தி வந்ததன்‌ 
பொருட்டாச அவரைப்‌ புகழ்ந்‌?தன்‌. இப்போது... 

சாளி : சரி; சரி; நிறுத்தும்‌. வேறேதேனும்‌ சை 
சொல்லும்‌ சேட்குிறேன்‌. 

ஸநீ : ஏமெட்டு நாளைக்கு முன்பு நம்மூருக்கடுத்த 
பிள்ளைப்பட்டி. யென்ற கிராமத்தில்‌ ஒருவன்‌ கோபக்தா்‌ 
தன்‌ மனைவி வயிற்றில்‌ மிதித்தானாம்‌. அவள்‌ செத்துப்‌ 
போய்‌ விட்டாளம்‌. அந்த விஷயம்‌ இப்போது போலிீல்‌ 
விசாரணையிலிருக்கிறதாம்‌. நீர்‌ கேள்விப்பட்டீரா? 


சாளி : ஆம்‌. 


ஸநீ : அதிலிருந்து, அந்தக்‌ கிராமத்து ஜனங்க 
ளெல்லாம்‌ ஆலமரத்தடியில்‌ ஒரு கூட்டம்‌ கூடி இணிமேல௰ 
யாரும்‌ பெண்டாட்டியை அடிக்கக்கூடாது என்றி 
தீர்மானம்‌ செய்துகொண்டார்களாம்‌. அது இடக்கட்டும்‌; 
காளி தாஸ3ர, உம்மிடம்‌ நா: ஒரு முக்கியமான விஷயம்‌ 
கலந்து பேசவில்லையோர2 


காளி : சங்ககதியென்ன? 


04 


ஸந்‌; ஏப்ரல்‌ மாதம்‌ 88.நீ தேதி ஒரு வால்‌ 
நக்ஷத்திரம்‌ எரி நக்ஷதீதிரம்‌ ஒன்றைத்‌ தன்‌ வாலில்‌ 
சவ்விக்‌ சொண்டு வந்து பூமியின்‌ மேல்‌ மோதப்‌ 
போவதாசவும்‌, அதனால்‌ இந்தப்‌ பூமண்டலம்‌ தூள்‌ தூளாக 
நொறுங்கிவிடப்‌ போவதாசவும்‌ சொல்லுகிறார்களே? அது 
வாஸ்தவமாக (இருக்குமா? 

சாளி : பொய்க்‌ சதை. 

ஸநீ : உமக்கெப்படிக்‌ தெதரியும்‌? அமெரிக்கா 
தேசத்தில்‌ யாரோ ஒரு பெரிய வான சாஸ்திரப்‌ பண்டிதர்‌ 
சொல்லியிருக்கிறாராமே? அது பொய்யென்று நீர்‌ எப்படிக்‌ 
சண்டீர்‌? 

சாளி : பொய்க்‌ சதைதான்‌ எனக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியும்‌, ஏப்ரல்‌ மாதம்‌ 24-ம்‌ தேதி நீர்‌ என்னிடம்‌ 
வந்து சேரும்‌, அப்போது காரணங்கள்‌ சொல்லுடறேன்‌. 

ஸநீ: பூமி தூளாய்ப்போன பிறகு நான்‌ உம்மிடம்‌ 
வந்து கேட்பதெப்படி? நீர்‌ விடை சொல்வதெப்படி.2? 

காளி : இந்தப்‌ பூமியில்‌ இன்னும்‌ நாமே நெடுநாஸி 
லிருந்து பலவித நியாயங்கள்‌ நடந்து நிறைவேறுவதைப்‌ 
பார்க்கப்‌ போகிறோம்‌. பூமியில்‌ நல்ல யுசம்‌ தோன்றப்‌ 
போகிறது. மனித ஜாதி முழுமைக்கும்‌ விடுதலை 
யுண்டாகப்‌ போகிறது. நீரி சொல்லிய ரஷிய ராஜ்பயப்‌ 
புரட்சியானது இனி வரப்போகிற நற்சாலத்தின்‌ 
முன்னடையாளங்களில்‌ ஓன்று. பூமி தூளாகாது; 
மனிதர்‌ ஒருவருக்கொருவர்‌ செய்யும்‌ அநீதி தூளாகும்‌. 

ஸந்‌ : சரி; சரி; உம்முடைய ஞான மூட்டையை 
நம்மிடம்‌ அவிழ்க்கத்‌ தொடங்கிவிட்டீர்‌...... எனக்குக்‌ 
சாபி சரப்பிட நேரமாகிறது. நான்‌ போய்வருகிறேன்‌ 


இவ்வாறு சொல்லி ஸந்தோஷராயர்‌ எழுந்து 
போய்விட்டார்‌ ஸந்தோஷராயர்‌ வெளிக்கு எப்படிப்‌ 


64 


பேசியபோதிலும்‌ மனதுக்குள்‌ தெய்வபக்தியுடையவர்‌, 
மனுஷ்ய ஜாதியின்‌ முதுகின்மேலே பல்லாயிர வருஷங்‌ 
சளாகச்‌ சுமந்து போயிருக்கும்‌ அநீதியாகிய மலை சிதறிப்‌ 
போகவேண்டுமென்பதே அவருடைய சருத்து. 


வேடிக்கைப்‌ பெயர்கள்‌ 


பாரதியார்‌ வேடிக்கையான பெயர்‌ வைப்பதிலே 
அவருக்கிணை அவரிதான்‌. எலிக்குஞ்சு செட்டியார்‌, 
விளக்செண்ணெய்‌ செட்டியார்‌, வெல்லச்சுசெட்டியார்‌, 
இடிப்‌ பள்ளிக்கூடம்‌ என்று இப்படி. வேடிக்சையாகவும்‌ 
பொருத்தமாசவும்‌ பெயர்‌ வைப்பார்‌, 

இந்த நசைச்சுவை இல்லாவிட்டால்‌, பாரதியாருக்கு 
வறுமைத்துன்பத்தைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ ௪க்தி 
வரவே வராது. எந்த ஒரு சம்பவத்தைக்‌ சண்டாலும்‌ 
அதில்‌ நகைச்சுவையைக்‌ காண்பது :அவருக்கு இயல்பாச 
அமைநீதுள்ளது. 


பாரதியார்‌ வீட்டில்‌ ஒரு சமயம்‌ உணவுக்கு வேண்டிய 
அரிசியை, கல்‌ பொருக்கி வைதீகிருந்தார்களாம்‌. குமது 
மனைவியாகிய திருஈதி செல்லம்மா அவர்சள்‌ ஏதோ 
வேலையாசப்‌ போயிருந்தார்கள்‌. அங்கே இட்டுக்குருவி 
சளும்‌ சாச்சைகளும்‌ பறந்து வந்தன. உடனே அவர்‌ 
அந்த அரிசியெல்லாம்‌ பறவைகளுக்கு உணவாசப்‌ போட்டு 
விட்டு ஆன ந்தப்பட்டுக்கொண்டிருந்தாராம்‌. 

திருமதி செல்லம்மா அவர்கள்‌ திரும்பிவந்து பாரிக்கும்‌ 
பொழுது அரிசியெல்லாம்‌ காலியாக இருந்தது, 

“ஐய்யய்யோ! வெகுநேரம்‌ சல்‌ பொருக்கிய அரிசியை 
இப்படி. இறைத்து விட்டீர்களே. இனி மறுபடியும்‌ சல்‌ 
பொறுக்க வேண்டும்‌. குழந்தைக்கு வயிறு பூக்கும்‌" 
என்றாராம்‌. 


₹*(செல்லம்மா டந்தக்‌ குருவிகள்‌. என்ன அரு தமாக 
இருக்கின்றன: அவற்றைப்‌ பரர்த் வு ரசிக்காமல்‌ ஈருத்தப்‌ 
படுகிறாயே”” என்றாராம்‌. 


இவ்வாறு வறுமையிலு்‌ இன்பம்‌ கரண்பவரி 
பாரதியார்‌. இவர்‌ இடிப்பள்ளிக்கூடம்‌ என்ற மாதரி 
பகுதியில்‌ நசைச்சுவையோடும்‌ அகே வேளையில்‌ பெண்‌ 
களுக்குரிய பல முன்னேற்றக்‌ கருத்துக்களையும்‌ மிக 
அழசழகாகசி சொல்லியிருக்கார்‌. அவர்‌ என்ன சொல்கிறா 


ரென்று கீழே வரும்‌ [மிகுந்த ௬வயான சட்டுரையில்‌ 
சவனிப்பேரம்‌. 


1977-ஆம்‌ அண்டு ஜுூன்மாதம்‌ 18ஆம்‌ தேதி இக்‌ 
சட்டுரைகள்‌ வெளியா ரக்‌ ஷறன. பெண்கள்‌ 
முன்னேற்றத்தைக்‌ சகரகாத .அந்நாளிலேகூட எவ்வளவு 
துணிச்சலோடும்‌ முன்னேற்றக்‌ கருத்துக்‌ கொண்டும்‌ 
அவை விளங்குகின்றன. 


மாதர்‌ 


வேதபுரத்தில்‌ தர்மவீதுபில்‌ வாத்தியார்‌ பிரமராய 
அய்யர்‌ என்றொரு பிராமணரி இருக்கிறார்‌. இவர்‌ சாக்த 
மதத்தைச்‌ சேர்ந்5வர்‌. சக்தி பூஜை" பண்ணுவோரில்‌ 
சிலர்‌ மதுமாம்ஸ போஜனம்‌ செய்டஇருர்கள்‌. இந்த 
வாத்தியார்‌ அப்படியில்லை. இவர்‌ சுத்த சைவம்‌." 
அதாவது ஆட்டுக்குட்டியை மாம்ஸம்‌ தின்னும்படி, செய்‌ 
தாலும்‌ செய்யலாம்‌; இந்த வாத்தியாரை மாம்ஸம்‌ 
தின்னும்படி, செய்ய முடியாது. இவர்‌ இங்கிலீஷ்‌ ப்ரெஞ்சு 
என்ற இரண்டு பாஷைகளிலும்‌ நல்ல பாண்டித்ய 
டையவர்‌. கொஞ்சம்‌ ஸம்ஸ்டிரு கமும்‌ தெரியும்‌, பசவத்‌ 
கீதை, வால்மீகி ராமாயணம்‌, குமாரஸம்பவம்‌ மூன்று 


நூலும்‌ படித்திருக்கிறார்‌. வேதாந்த விசாரணையிலே நல்ல 


௦8 


பழக்கமுண்டு, சைதை, காலக்ஷேபம்‌, உபநீயாஸு 
முதலியன நடந்தால்‌, தவருமல்‌ சேட்கப்‌ பேரவார்‌. பெறு 
பாலும்‌ சதை கேட்டுவிட்டு அதிருப்தியுடனே திரு 
வருவார்‌. வீட்டுக்கு வந்து உப்ந்யாஸிக்ளின்‌ கொள்சைகளு 
ஒரு மாஸம்‌ தொடர்ச்சியாக நண்பர்சளுடனே தர்கவி 
பாரி. ஹிந்துக்கள்‌ முற்காலக்கில்‌ நல்ல மேதாவிசளாச 
இருந்தனர்‌. இன்னும்‌ அதுிசீக்கிறத்தில்‌ மேலா 
நிலமைக்கு வரப்போகிறார்கள்‌. அனால்‌, இந்தத்‌ தேதியில்‌ 
பண்டிதர்களாக வெளிப்பட்டு பிரஸங்கங்களும்‌, சதைகளும்‌ 
கசாலக்ஷபங்களும்‌ நடத்தும்‌ ஹிந்துக்களிலே நூற்றுக்குசீ 
தொண்ணூறுபோர்‌ சமையல்‌ வேலைக்குப்‌ போகவேண்டி௰ 
வார்கள்‌. அதை விட்டு, உலகத்துக்கு ஞானோபதேசம்‌ 
பண்ணக்‌ கிளம்பி விட்டார்கள்‌. இது பெரிய தொல்ளை 
உபத்திரவம்‌, தொந்தரவு, கஷ்டம்‌, ஸங்கடம்‌, ஹிம்ளை 
தலைநோவு. இந்தத்‌ தேதியில்‌, ஹிந்து ஜாதி முழு மூடமா! 
இருக்கிறது. நம்மவர்கள்‌ மூளைக்குள்ளே கரையாலி 
பிடித்திரக்கிறது. எனக்கு ஹிந்துக்களின்‌ புத்திஸ்‌ 
நினைக்கும்போது வயிற்றெரிச்சல்‌ பொறுக்க முடியவில்லை 
படகோனியா தேசத்தில்‌ கூட சராசரி நூற்றுக்கு இத்தனை 
போர்‌ மூடர்களாக இருப்படர்களென்று தோன்றவில்லை 
என்று நானாவிகதமாக நம்‌ தே௪சத்தரரின்‌ அறிவு நிலமையை 
துூஷணை செய்து கொண்டேயிருப்பார்‌. 


மேற்படி. பிரமராய வாத்தியாருக்குத்‌ தமிழிலும்‌ 
கொஞ்சம்‌ ஞானமுண்டு, ஐரோப்பியரின்‌ சாஸ்‌ இரங்களில்‌ 
பலவற்றைத்‌ தமிழில்‌ எழுதியிருக்கிறார்‌. சில சமயங்களிஎஏ 
சவிதைகூட எழுதுவார்‌. இவருடைய சவிதை மிகவும்‌ 
உயர்ந்ததுமில்லை, தாழ்ந்ததுமில்லை; நடுத்தரமானதிு 
இவருக்கு சங்கீதத்தில்‌ நல்ல ஞானமுண்டு, ஆனால்‌ பாடதீ 
தெரியாது. தொண்டை சரிப்படாது. தாளத்தில்‌ மற 


07 


நிபுணர்‌. பெரிய பெரிய மிரு தங்கக்சாரரெல்லாம்‌ 
இவரைக்‌ சண்டால்‌ பயப்படுவார்கள்‌. 


இவர்‌ இந்தத்‌ தெருவில்‌ வார்த்தை சொன்னால்‌ மூன்றா 
வது தெருவுக்குக்‌ கேட்கும்‌. பசலில்‌ பள்ளிக்கூடதீது வேலை 
முடிந்தவுடனே வீட்டுக்கு வந்து, ஸாயங்காலம்‌ ஆறு மணி 
முதல்‌ எட்டு மணிவரை தன்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ 
ரினே௫தர்களுடன்‌ பேசிக்கொண்டு, அதாவது, கர்ஜனை 
செய்துகொண்டிருப்பார்‌. பிறகு சாப்பிடப்‌ பேரவார்‌. 
சாப்பிட்டுக்‌ சையலம்பிக்‌ கை ஈரம்‌ உலர்வகுற்கு மூன்பு, 
மறுபடி. திண்ணைக்கு வந்து ௪௫ப்தம்‌ போடத்‌ தொடங்கி 
விடுவார்‌. இவருடைய வீட்டுத்‌ இண்ணைக்கு அக்கம்‌ 
பக்கத்தார்‌, *இடிப்பள்ளிக்கூடம்‌” என்று பெயர்‌ வைதீதிருக்‌ 
இருர்கள்‌, அந்த இடிப்பள்ஸிக்கூடத்துக்கு வந்து மாலை 
தோறும்‌ நாலைந்து பேருக்குக்‌ குறையாமல்‌ இவருடைய 
பேச்சைக்‌ கேட்டுக்‌ சொண்டிருப்பார்கள்‌. அந்த நாலைந்து 
பேருக்கும்‌ இன்னும்‌ காது செவிடாகாமலிருக்கும்‌ விஷயம்‌ 
அனேசருக்கு அச்சர்யத்தை உண்டாக்குகிறது. 


மேற்படி. வாத்தியாருக்கும்‌ எனக்கும்‌ ஸ்நேசமுண்டு. 
நானும்‌ அடிக்கடி, இடிப்பள்ளிக்கூடத்துக்குப்‌ போய்ப்‌ 
பேச்சுக்‌ சேட்கும்‌ வழக்கமூண்டு. ஹிந்துக்கள்‌ பரம 
மபடர்களென்று அவர்‌ சொல்லும்‌ வார்த்தையை மாத்திரம்‌ 
நான்‌ அங்கோரம்‌ செய்துகொள்வது கிடையாது. மற்ற 
படி, அநேக விஷயங்களில்‌ அவருடைய அபிப்பிராயங்கள்‌ 
எனக்கு நியாயமாகவே மீதான்றும்‌. 


நாலாநாள்‌ ஞாயிற்றுக்கிமமை சாயங்காலம்‌ மழைத்‌ 
தூற்றலாகச இருந்தபடியால்‌, நான்‌ வெளியே உலாவப்‌ 
பாகாமல்‌, பொழுது போக்கும்‌ பொருட்டாக மேற்‌ 
படிப்‌ பள்ளிக்கூடத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அங்கே 
வாத்தியார்‌ .ர்ஜனை அட்டஹாஸமாக நடந்து சொண்‌் 


66 


ழ.ருந்தது. சேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களின்‌ '*ஐரப்தா! 
பின்வருமாறு ன்‌ 


(7) வீராசாமி நாயக்கர்‌. (டுந்த நாயக்கர்‌ அளனைச்‌ 
குட்டியைப்‌ போலிருப்பார்‌? சர்க்கார்‌ உத்தியோகம்‌; முப்‌ 
பத்து மூன்று வயது; அதற்குள்‌ சரியான வழுக்கை: நல்ல 
வயவஹார ஞானமுடையவர்‌. வாய்பேசுவது கிடையாது, 


கோபம்‌ வரும்போது சொஞ்சம்‌ பொடியெடுத்து சரக்‌ 
போட்டுக்‌ கொள்வார்‌). 


(2) சொங்கண பட்டர்‌, (இவர்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
பட்டர்‌; ஏழரையடி. உயரம்‌; இவரை யார்‌ வேண்டுமானா 
லும்‌ வையலாம்‌! வேஷ்டியைப்‌ பிடிதீதிமுக்கலாம்‌. மேற்படி 
வீராசாமி நாயக்கர்‌ இவருடைய கலையில்‌ கால்மணி நேரத்‌ 
திற்‌ கொருதரம்‌ குட்டுவார்‌. இவருக்குக்‌ கோபம்‌ வராது. 


இவருடைய ஜாகசத்திலே கோ பத்துக்குிரிய இரகம்‌ சேர 
வில்லையென்று கேள்வி.) 


(3) நாராயண செட்டியார்‌. (பணக்காரர்‌. குள்ளம்‌) 
வட்டிக்குக்‌ சொடுக்சல்‌ வாங்சல்‌, இடிப்பள்ளிகீகூடம்‌--. 
இந்த இரண்டு தொழிலையுந்‌ தவிற, மூன்றாவது காரியத்தை 
இவர்‌ கவனிப்பதே கிடையாது. வாரத்துக்கொரு முறை 
வெள்ளிக்கிமமையன்று பிள்ளையார்‌ சோரவிலுக்குப்‌ 
போவார்‌. மற்றப்படி வீட்டைவிட்டு வெளியேறமாட்டார்‌, 
இவரை அந்தப்புரச்‌ செட்டியாரென்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


(4) குருசாமிபாசவதரி. (ஸங்கீத வித்வான்‌; குழந்தை. 
களுக்குப்‌ பாட்டும்‌ வரத்தியமும்‌ சொல்லிக்‌ கொடுப்பார்‌. 
சாரீரம்‌ கட்டை.) 


மேற்படி. சபையில்‌ நானும்‌ போய்சி சேர்ந்தேன்‌ 


பிரமராய வாத்தியாருக்கு என்னைக்‌ சண்டவுடன்‌ 
சொஞ்சம்‌ சந்தோஷம்‌ ஏற்பட்டது. 


04 


வாருங்கள்‌, வாருங்கள்‌, உங்களுக்கு ரஸப்படக்கூடிய 
விஷயந்தான்‌ பேசிக்‌ சொண்டிருக்கிறறோம்‌'” என்றார்‌. 


“ஸ்திர்யுடைய பேச்‌௬”” என்றுச்‌. 


'*ஸ்இரீகளைப்‌ பற்றின பேச்சா? சரிதான்‌, மேலே உபந்‌ 
யாஸம்‌ நடக்கட்டும்‌” என்றேன்‌: 


வாத்தியார்‌ கர்ஜனையைத்‌ தொடங்குகிருர்‌ : 


நான்‌ சொன்ன விஷயத்தைச்‌ சுருக்கமாக சத்தி 
தாஸ:ருக்கு மறுமுறை சொல்லிக்‌ காட்டிவிட்டு மேலே 
சொன்னால்தான்‌ அவருக்குத்‌ தொடர்ச்சி தெரியும்‌” என்று 
சொல்லி பூர்வ சதையை பயெடுத்தார்‌. 


அந்த நிமிஷத்தில்‌ வீராசாமி நாயக்கர்‌ ஓரு தரம்‌ 
பொடி போட்டுக்கொண்டு கொங்கண பட்டர்‌ தலையில்‌ 
ஒரு குட்டுக்‌ குட்டினார்‌. 


“சில்லரை விளையாட்டு வேண்டாம்‌. வாத்தியார்‌ 
பிரசங்கம்‌ நடக்கட்டும்‌” என்றேன்‌. 


வாத்தியார்‌ கர்ஜனை செய்யலானார்‌. 


இந்தியாவின்‌ ஆண்‌ பிள்ளைகளுக்குகூட வாக்குசி 
ஈட்டக்‌ கிடையாது. அதரவது ஜனங்களுடைய 
இஷ்டப்படி. ஆள்‌ நியமித்து ஜன௪பையாலே நடத்தும்‌ 
அரசாட்சியுரிமை ஹிந்துகளுக்குக்‌ கிடையாது. ஹிந்துக்‌ 
களுக்குப்‌ புத்தி சொற்பம்‌. நம்முடைய தேசத்தில்‌ ஆண்‌ 
பிள்ளைகளுக்குக்‌ இடையாத மேற்படி வாக்குச்‌ சீட்டுசி 
தந்திரம்‌ வேறு சல தேசங்களிலே பெண்களுக்கு உண்டு, 


70 


அதாவது, அரசாட்சி இன்னபடிதான்‌ நடக்கவேண்டு 
மென்று நியமிக்கும்‌ பாத்தியதை அங்கே ஸ்திரீகளுக்கும்‌ 
உண்டு. 


**அஸ்திரேலியா, நீயூஸிலாந்து, டென்மார்க்‌, நார்வே 
யுனைடெட்‌ ஸ்டேட்ஸிஃ2ல பாதி, கானடா--இத்தனை தேசம்‌ 
களில்‌, பெண்களுக்கு வாக்குச்‌ சீட்டு செட்டியாசவுண்டு 
இங்கிலாந்திலேகூட அந்த அநுஷ்டாவத்தை ஏற்படுத்த 
வேண்டுமென்று பலர்‌ மன்றாடுகிறார்சள்‌. போன மந்திரி 
அஸ்க்விதீகூட அந்தக்‌ கட்சியை நெடுங்காலமாக 
எதுர்த்து வந்து, ஸமீபத்தில்‌ அதற்சனுகூலமாசப்‌ பேசுகிரு 
ரென்று கேள்வி. இதை விடுங்கள்‌. 


*துருக்கி தேசம்‌ தெரியுமா? அங்கே நேற்று வரை 
ஸ்திரிசகளை மூடிவைத்திருப்பது வழக்கம்‌. கஸ்‌ நூரி மாத்திரை 
களை டப்பியில்‌ போட்டு வைத்திருக்கிரார்களோ இல்லையோ! 
அந்த மாதிரி; துறந்தால்‌ வாசனை போய்விடும்‌ என்று 
நம்முடைய தேசத்திலேயேகூட அநேக ஜாதிக்காரர்‌ 
அந்த மாதிரிதானே செய்கிழுர்கள்‌. ஹிந்து ஸ்திரீ ஏறக 
குறைய அடிமை திலைமையிலிருக்கிறாள்‌. நம்முடைய வீடு 
சளில்‌ அறைக்குள்‌ அடைத்து வைப்பது கிடையாது, 
அறைக்குள்ளேதான்‌ இழுந்தாலென்ன, குடிசெட்டுப்‌ 
போச்சுது? அடிமையைத்‌ குண்ணீர்‌ கொண்டுவர தெரு 
விலே விட்டால்தானென்ன? அதுவும்‌ கூடாதென்ற 
கதவைப்பூட்டிக்‌ கைதியாக வைத்திருந்தாலென்ன? எந்த்‌ 
நிலைமையிலிருந்தாலும்‌ அடிமை அடிமைதானே ஸ்வாமி! 
மனுஷ்ய ஜீவனுக்கு இரண்டுவித நிலைமைதான்‌ உண்டு. 
எதுவும்‌ தன்னிஷ்டப்படி. செய்து, அதனால்‌ ஏற்படக்கூடிய 
இன்ப நஷ்டங்களுக்குத்‌ தான்‌ பொறுப்பாளியாக இருப்பதி 
ஒரு நிலைமை; அதுதான்‌ சுதந்திரம்‌. அப்படி. இல்லாமல்‌ 
பிறர்‌ இஷ்டப்படி, தான்‌ இஷ்டமிருந்தாலும்‌ இல்லா 


77 


விட்டாலும்‌ மீறி நடக்கக்கூடாதபழி. கட்டுப்பட்டிருத்தல்‌; 
அடிமை நிலை. அந்த ஸ்தஇிதியில்‌ நம்முடைய ஸ்திரீகளை 
வைத்திருக்கிறோம்‌. சும்மா பெரய்க்கதை செல்வதில்‌ 
பிரயோஜனமென்ன, ஸ்வாமி? நம்முடைய ஸ்திரீகள்‌ 
அடிமைகள்‌, அதிலே சந்தேகமில்லை. ஹிந்துக்களுக் 
குள்ளே புருஷர்சளுக்கே அரசாட்சியில்‌ வாக்குச்‌ சீட்டுக்‌ 
கடையாது. அவர்சளுக்குள்ளே ஸ்இரீகள்‌ அடிமைகள்‌. 
ஹிந்து ஸ்திரீகளைக்‌ காட்டிலும்‌ இப்போது துருக்கி 
ஸ்திரீகள்‌ நல்ல நிலைமையில்‌ வந்திருக்கிருூர்கள்‌. மிஸ்‌. 
எல்லிஸன்‌ என்றொரு இங்கிலீஷ்சகாரி ஒரு புஸ்தகம்‌ போட்டு, 
நேற்றுத்தான்‌ ஒரு பத்திரிகையில்‌ அந்தப்‌ புஸ்தகத்தைப்‌ 
பற்றி அபிப்பிராயம்‌ போட்டிருந்தது. அநீத அபிப்பிராயம்‌ 
எழுதினவர்‌ ஒரு சிங்களத்துப்‌ பெளத்தர்‌. அவர்‌ பெயரீ 
ஜினராஜதாஸர்‌. அவர ஒரு இங்கிலீஷ்காரியைக்‌ 
சலியாணம்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. துருக்கி ஸ்இரீகள்‌ 
படிப்பு, ராஜியப்‌ பொறுப்பிலே ஊக்கம்‌ முகசலிய ௪கல ௮ம்‌ 
சங்களிலேயும்‌ போதுமானபடி விருத்தியாய்கீ சொண்டு 
வருவதாக அந்த இங்கிலீஷ்‌ புத்தசத்தில்‌ போட்டிருப்பதாக 
அந்த பெளதீதர்‌ சொல்லுகிறுர்‌. ஐயோ, ராமா, 
ராசவா, சேசவா, விசுவாமித்திரா!--- நமக்கு சந்தியா 
வந்தனம்‌ கொஞ்சம்‌ மறது;”” அண்சளுக்கு அநியாயமும்‌ 
கொடுமையும்‌ செய்து பயனில்லை. 


இங்ஙனம்‌, அவர்‌ பிரசங்கத்தில்‌ கொஞ்சம்‌ மூச்சு 
வாங்கும்‌ பொருட்டாக, ஒரு விகட வார்த்தை சொன்ன 
வுடனே, அவருடைய முக்கிய சிஷ்யராகிய சொங்கண 
பட்டர்‌ சொல்லென்று சிரித்தார்‌. வீராசாமி நாயக்கர்‌ 
மேற்படி. பட்டாசார்யாருடைய தலையில்‌ ஒரு குட்டுக்‌ 
குட்டி ஒரு தரத்துக்குப்‌ பொடி. போட்டுக்‌ கொண்டார்‌. 


வாத்தியார்‌ மறுபடியும்‌ கோவஷிக்கலானார்‌ : -- 


72 


ருதுவான பிறகு கல்‌. யாணம்‌ 


“ருதுவான பிரி, பெண்ணுடைய இஷ்டப்படி, 
சலியாணம்‌ செய்யவேண்டும்‌; புருஷன்‌ சொடுமையை 
௪க௫ச்சக முடியாமலிருந்தால்‌, ஸ்திரீ ௪ட்டப்படி அவளை 
தியாஜ்யம்‌ செய்துவிடசி சட்டமும்‌ இடம்‌ சொடுக்க 
வேண்டும்‌; ஊரர்க்காரரும்‌ தூஷணை செய்யக்கூடாது, 
பெண்‌ உழைத்துச்‌ சாப்பிட முடியாது. அந்த விஷயத்தஇல்‌ 
ஐரோப்பிய ஸ்திரீ ஸ்வதந்திர முயற்சிக்காரருடைய அபிப்‌ 
யிராயத்திலிருந்து என்‌ அபிப்பிராயம்‌ பேதப்படுகிறது, 
பெண்ணை ஸம்பாத்யம்‌ பண்ணிப்‌ பிழைக்கவிடக்‌ கூடாது, 
அவளுக்கு பிதுராரர்ஜியத்தில்‌ பாகமிருக்க வேண்டும்‌, 
கலியாணம்‌ செய்து கொண்டால்‌ புருஷினுடைய சொத்து 
அவளுடையதாகவே பாவிக்க வேண்டும்‌. 


பெண்ணுக்கு மரியாதை 


பெண்டாட்டி சையில்‌ காசு கொடுக்கக்‌ கூடாதென்று 
சொல்லுகிற மனுஷ்யர்களும்‌ இருக்கத்தான்‌ செய்கிரூர்கள்‌, 
பெண்‌ அவளிஷ்டப்பார. சஞ்சரிக்கலாம்‌. தனி இடங்களில்‌ 
ஸ்தரீசலைக்‌ சண்டால்‌ மரியாதை செய்து வணங்க 
வேண்டும்‌. அப்படி. எந்தப்‌ புருஷன்‌ மரியாதை செய்ய 
வில்லை யென்று தோன்றுகிறதோ, அவனை இிருகஸ்தர்கள்‌ 
நெருங்கக்‌ கூடாது. அவன்கூட ஒருவனும்‌ பேச்சு வார்த்தை 
வைத்துக்‌ கொள்ளாமல்‌ இருந்துவிட வேண்டும்‌. அப்படி 
வீதி வழியோ, கடைத்‌ தெருவோ, ரயில்‌ வழியே, சாப்‌ 
பட்டணமோ ஸ்திரீகள்‌ தனியே போகுலும்‌, புருடர்‌ சண்டு 
வணங்கும்படி ஏற்பாடு செய்வது நாளது தேதியில்‌ இந்த 
தே௫௪த்தில்‌ வெகு கஷ்டம்‌. என்ன செய்யலாம்‌? ஹிந்து 
களிலே நூற்றுக்குத்‌ தொண்ணூறு பேர்‌ மூட ஜனங்கள்‌ 
அது எப்படி. நாசமாய்‌ போனாலும்‌, படித்துக்‌ கெளரவ 


72 


மாசக்‌ குடித்தனம்‌ பண்ணும்‌ ஜனக்‌ கூட்டத்துக்குள்ளே 
(ஸ்திரீகள்‌ சுயேச்சையாகப்‌ பேசலாம்‌, சுயேச்சையாக 
ஸஞ்சரிக்கலாம்‌' என்று வைக்கவேண்டும்‌. அது ஸாத்ய 
மாகும்படி. புருஷரைத்‌ தண்டிக்க வேண்டும்‌. கையாலாகாத 
பேரை தண்டிப்பதிலே என்ன பிரயோஜனம்‌, ஸ்வாமி? 
ரத்தனை நாள்‌ இந்த தே௪த்தில்‌ பழங்குப்பையில்‌ முழுகிக்‌ 
இடக்சப்‌ போகிறார்கள்‌? நத்தைப்‌ புழுவைப்போல அணும்‌ 
பெண்ணும்‌ கூடப்‌ பிறக்கிறோம்‌. உடன்‌ பிறந்தான்‌ 
ஆண்டான்‌, உடன்‌ பிறந்தவள்‌ அடிமை, ஸ்வாமீ? சத்த: 
பாமரஜனங்கள்‌'” என்று சோனாமாரியாசப்‌ பொழிந்தார்‌, 


இந்த சமயத்தில்‌ என்னுடைய குழந்தை வீட்டிலிருந்து 
0. வந்து என்னை சாப்பிடக்‌ கூப்பிட்டது; நான்‌ 
எழுந்தேன்‌. **பிறமராய வாத்தியார்‌ சொல்லுகிற 
ஜிஷயத்தைக்‌ குறித்து உம்முடைய அபிப்ரரயமென்ன?” 
என்று என்னை நோக்கிக்‌ கொங்கணப்பட்டர்‌ கேட்டார்‌. 


நான்‌ சொல்லத்‌ தொடங்கு முன்னே, வீராசாமி 
ராயக்கர்‌ மேற்படி பட்டாசார்யாருடைய தலையில்‌ ஒரு 
நட்டுக்குட்டி, நீர்‌ ௬ம்மா இருமே, ஓய்‌” என்று 
சொன்னார்‌. பிறகு நான்‌ : _1பூலோசத்துப்‌ பஞ்சாயத்‌ 
தெல்லாம்‌ எனக்கு வேண்டியதில்லை ஸ்வாமி, யாருக்கு 
என்ன காரியம்‌ சித்தியாக வேண்டுமானாலும்‌, * ஓம்‌ சத்து, 
நம சக்தி” என்று சொன்னால்‌, அவர்களுக்கு அந்தக்‌ காரியம்‌ 


ர்த்தியாகும்‌. இதுதான்‌ எனக்குத்‌ தெரிந்த விஷயம்‌” 
என்றேன்‌. 


பிரமராய வாத்தியார்‌ ''அது உண்மை” என்ருர்‌. 
உடிப்பள்ளிக்கூட முழுவதும்‌ *வாஸ்தவந்தான்‌” என்று 
ப்புக்கொண்டது. நான்‌ போஜனத்திற்குப்‌ புறப்‌ 
நட்டேன்‌. 

பர ழி 


74 


பதிவிரதை 
ஆனால்‌ “பதிவிரதை” என்ற கட்டுரையில்‌ தான்‌ பிறி 
இல்‌ விழைகின்ற பேதமையைக்‌ குறித்துத்‌ தமது செ 
கையை அணித்தரமாக முழங்குகின்றார்‌ பாரதியார்‌. 
ஈசற்புநிலை என்றால்‌ இரு 
கட்சிக்கும்‌ அஃது பொதுவில்‌ வைப்போம்‌” 





என்று கவிதையில்‌ சுருக்கமாகச்‌ சொன்னவார்‌. அதை மி 
அழுத்தமாக, இடியோசை எனக்‌ கேட்கும்‌ வசையிஈ 
இங்கே கார்ஜிக்கிறார்‌. கட்டுரையைப்‌ பார்ப்போம்‌. 

“ஸ்த்ரீசள்‌ பதிவிரதைகளாக இருக்கவேண்டும்‌” என்‌] 
எல்லாரும்‌ விரும்புகிறார்கள்‌. அதிலே சஷ்டம்‌ என்‌ 
வென்றால்‌, ஆண்பிள்ளைகள்‌ யோக்கியர்கள்‌ இல்லை. ஆலி 
மக்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ மனைவி, மக்கள்‌ பஇவிர்னச்‌ 
களாக இருக்கவேண்டு மென்பதில்‌ எத்தனை அவலோ[ 
இருக்கிறானோ, அத்தனை ஆவல்‌ இதர ஸ்த்ரீகளின்‌ ப 
விரத்யத்திலே சாட்டுவதில்லை. ஒவ்வொருவனும்‌ ஏற 
குறைய தன்‌ இனத்து ஸ்த்ரீசகளை பதிவிரதை என்றி 
நம்புகிறான்‌. 

ஆணும்‌ பெண்ணும்‌ ஒன்றுக்கொன்று உண்மையா? 
இருந்தால்‌ நன்மையுண்டாகும்‌; பதிவிரதைக்கு அதி! 
வீரமும்‌ சக்தியும்‌ உண்டு. சாவித்ரி தனது கணவனை எம்‌ 
கையிலிருந்து மீட்ட சதையில்‌ உண்மைப்‌ பொருள்‌ பொதி] 
திருக்கிறது. ஆனால்‌, பதிவிரதை இல்லை என்பதற்காக, 
ஒரு ஸ்திரீயை வதைத்து ஹிம்சை பண்ணி அடித்த 
விட்டுத்‌ தள்ளி ஊரார்‌ இழிவாக நடத்தி அவளுடன்‌ 
யாவரும்‌ பேசாமல்‌ சொள்ளாமல்‌ தாழ்வு படுத்து அவளைதீ 
தெருவிலே சாகும்படி. விடுதல்‌ அறியாயத்திலும்‌ அநியாயமி 

அட பரம மூடர்சளா! அண்பிள்ளைசள்‌ தவறினா4 
ஸ்த்ரீசள்‌ எப்படிப்‌ பதிவிரதைகளாக இருக்க முடியுமி 


72 


ரற்பனைக்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ பார்ப்போம்‌. ஒரு 
பட்டணத்தில்‌ லக்ஷம்‌ ஜனங்கள்‌, ஐம்பதினாயிரம்‌ பேர்‌ 
ஆண்கள்‌, ஐம்பதினாயிரம்‌ போர்‌ பெண்கள்‌. அதில்‌ நாற்பத்‌ 
தையாயிரம்‌ அண்கள்‌ பர ஸ்த்ரீகளை இச்சிப்பதாக 
வைத்துக்‌ கொள்வோம்‌. அதிலிருந்து குறைந்த பக்ஷம்‌ 
நாற்பத்தையாயிரம்‌ ஸ்திரீகள்‌ பர புருஷரின்‌ இச்சைக்‌ 
வேண்டும்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ இருபதினாயிரம்‌ புருஷார்கள்‌ 
தம்‌ இச்சையை ஓரளவு நிறைவேற்றுவதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. எனவே, குறைந்த பக்ஷம்‌ இருபதினாயிரம்‌ 
ஸ்த்ரீகள்‌ வ்யபசாரிகளாக இருத்தல்‌ அவசியமாகிறது. 
அந்த இருபதினாயிரம்‌ வ்யபசாரிகளில்‌ நூறு பேர்கள்‌ தான்‌ 
தள்ளப்படுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ புருஷனுடன்‌ வாழ்கிருரி 
கள்‌. ஆனால்‌ அவளவளுடைய புருஷருக்கு மாத்திரம்‌ 
அவளவள்‌ வ்யபசாரரி என்பது நிச்சயமாசத்‌ தெரியாது. 
தெரிந்தும்‌ பாதகமில்லை யென்று சும்மா இருப்பாருமுளரீ. 
மானங்‌ கெட்ட தோல்வி 

ஆகவே பெரும்பாலோர்‌ வ்யபசாரிசளுட௪டனேதான்‌ 
வாழ்கிறாரிகள்‌. இதினிடையே, பாரதிவ்ரதீயதீதைக்‌ காப்‌ 
பாற்றும்‌ பொருட்டாக ஸ்தீரீகளைப்‌ புருஷர்கள்‌ அடிப்பதும்‌, 
திட்டுவதும்‌, கொடுமை செய்வதும்‌ எல்லையின்றி நடை 
பெற்று வருகின்றன. சீச்சீ! மானங்கெட்ட தோல்வி, 
ஆண்களுக்கு! அநியாயமும்‌ கொடுமையும்‌ செய்து 
பயனில்லை! 

இதென்னடா இது! :*என்மேல்‌ ஏன்‌ விருப்பம்‌ 
செலுத்தவில்லை?" என்று ஸ்திரீயை அடிப்பதற்கு அர்த்த 
மென்ன? இதைப்போல்‌ மூடத்தனம்‌ மூன்று லோசத்திலும்‌ 
வேறே கிடையாது. 

ஒரு வஸ்து நம்முடைய சண்ணுக்கு இன்பமாக 
இருந்தால்‌, அதனிடத்தில்‌ நமக்கு விருப்பம்‌ இயற்கையிலே 


16 


உண்டாகிறது. கிளியைப்‌ பார்த்தால்‌ மனிதர்‌ அழகென்ற 
நினைக்கிறார்கள்‌. குவளை அழகில்லை என்று மனிதர்‌ நிஷை। 
கிருர்கள்‌. இதற்காகத்‌ தவளைகள்‌ மனிதரை அடித்தும்‌ 
திட்டியும்‌, சிறையிலே போட்டும்‌ துன்பப்படு த்த அவற்றுக்கு 
வலிமை இருப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்படி 
அவை செய்தால்‌ நாம்‌ நியாயமென்று சொல்லுவோமா 


சில தேசங்களில்‌ அன்னியா்‌ வந்து கொடுங்கோய்‌ 
அரசு செலுத்துகிறார்கள்‌. அவர்களிடம்‌ அந்த ஜனங்கள்‌ 
ராஜபக்தி செலுத்த வேண்டுமென்றும்‌, அங்ஙனம்‌ பக்தி 
செய்யாவிட்டால்‌, அசிறைச்சாலையிலே பே ஈடு வேரஈப்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை 
உலகத்து நீதிமான்கள்‌ அவமதிக்கிரூர்கள்‌ . 


அந்த அரசு போலேதான்‌, ஸ்திரீகள்‌ மீது புருஷர்‌ 
செய்யும்‌ கட்டாய ஆட்சியும்‌ என்பது யாவருக்கும்‌ 
உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ தெளிவாச விளங்கும்‌ 
கட்டாயப்படுத்தி, என்னிடம்‌ அன்பு செய்‌ என்‌[ 
சொல்வது அவமானமல்லவர? 


ஸ்திரீகள்‌ புருஷார்களஸிடம்‌ அன்புடன்‌ இருக்க வேவி 
டி.னால்‌, புருஷார்‌ ஸ்இிரீகளிடம்‌ அசையாத பக்தி செலுத்த 
வேண்டும்‌. பக்தியே பக்தியை விஃ௱விக்கும்‌. நம்மை 
போன்றதொரு ஆத்மா நமக்கு அச்சத்தனாலே அடிமை 
பட்டிருக்கும்‌ என்று நினைப்பவன்‌ அரசனாயினும்‌, குருஷீ 
யினும்‌, புருஷனாயினும்‌ மூடனைத்‌ தவிர வேறில்நு 
அவனுடைய நோக்கம்‌ நிறைவேருது. அச்சத்திஞீ 
மனுஷ்ய ஆத்மா வெளிக்கு அடிமைபோல்‌ நடித்தாஓரு 
உள்ளே துரோகத்தை வைதீதுக்கொண்டுதான்‌ இருக்கு 


அச்சத்தினால்‌ அன்பை விளைவிக்க முடியாது. 


ரர்‌ 


பெண்‌ விடுதலை (1) 


இங்கிலாந்தில்‌ பெண்களுக்கு வாக்குச்‌ ட்டுக்‌ 
சொடுத்‌.தாய்விட்டதென்று சில தினங்களின்‌ முன்பு 
ராய்டர்‌' தந்தி வந்தது: “அதைப்பற்றிய பத்திராதிபர்‌ 
தறிப்பொன்று “ஸ்திரீகளின்‌ ஐயம்‌” என்ற மகுடத்துடன்‌ 
ததேசமித்திரன்‌ பத்திரிகையில்‌ எழுதப்பட்டிருந்தது. 
தற்று மாலை நானும்‌ என்னுடைய சினேகுிதர்‌ சி3ராமணி 
சாமராயரும்‌ வேறு சிலருமாச இருக்கையில்‌ மேற்படி. தேதி 
(அதாவது 'ஸ்திரீசளின்‌ ஐயம்‌” எழுதியிருந்த) சுதச 
மித்திரன்‌ பத்திரிசையைக்‌ சையில்‌ எடுத்துக்கொண்டு 
மாட்டு வீது கோபாலய்யர்‌ பத்தினி வேதவல்லி அம்மை 
வந்தார்‌. 

வேதவல்லி அம்மைக்கு நாற்பது வயது. தமிழிலும்‌ 
இங்கிலீஷிலும்‌ உயர்ந்த படிப்பு. ஸமஸ்கிருதம்‌ கொஞ்சம்‌ 
ெரியும்‌. இவளுடைய புருஷன்‌ கோபாலய்யர்‌ பெரிய 
சர்க்கார்‌ உத்தியோசகத்திலிருந்து விலகி பணச்செருக்கு 
மிருந்தவராய்‌ தமது பத்தினியாகிய வேதவல்லியுடனும்‌ 
நான்கு குழந்தைகளுடனும்‌ சேளக்கியமாச வேதபுரத்தில்‌ 
வாழ்ந்துவருகிறார்‌. வேதவல்லிக்கு அவர்‌ விடுதலை 
சொடுத்து விட்டார்‌. எங்கும்‌ போசலாம்‌, யாருடனும்‌ 
பேசலாம்‌. வீட்டுச்‌ சமையல்‌ முதலிய காரியெெல்லாம்‌ 
ஒர கழவி பார்த்துக்கொள்கிறாள்‌. வேதவல்லி அம்மை 
புஸ்தகம்‌, பத்திரிகை, சாஸ்திர ஆராய்ச்சி, பொதுக்‌ 
கட்டம்‌ முதலியவற்றிலே காலங்கழித்து வருகிருர்‌. 


வேதவல்லி வரும்போது நான்‌ ராமராயர்‌ முதலியவரி 
ஞடன்‌ வேதவியாசர்‌ செய்த பிரம்ம சூத்திரத்திற்கு 
ங்சராச்சாரியார்‌ எழுதின அத்வைத பாஷ்யத்தை 
ரசித்து அதன்‌ சம்பந்தமாகத்‌ தர்க்கித்துக்‌ சொண்‌ 
ருந்தேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ வேதவல்லியார்‌ வந்தனர்‌, 


78 


(ஒருமை பன்மை இரண்டும்‌ பெண்களுக்கு உயரிவைரே 
காட்டும்‌) வேதவல்லிக்கு நாற்காலி கொடுதீமேதோம 
உட்கார்ந்தாள்‌. தாகத்துக்கு ஜலம்‌ கொண்டுவர 
சொன்னாள்‌. பக்சத்திலிருந்த குமந்தையை மணை 
பள்ளியிலிருந்து ஜலம்‌ மசெசெொரண்டு கொரடுக்கும்பட்‌ 
ஏவினேன்‌, அதனிடையே வேதவல்லி அம்மை, **என் 
சாஸ்திரம்‌ ஆராய்ச்சி செய்கிறீர்கள்‌?” என்று கேட்டாள்‌ 
சங்கர பாஷ்யம்‌ என்று சொன்னேன்‌. வேதவல்லி 
சிரித்தாள்‌. “சங்கர பாஷ்யமா! வெகு ஷோக்‌. இந்துக்‌ 
சளுக்கு இராஜ்யாஇகசாரம்‌ வேண்டுமென்று சொல்லித்‌ 
தான்‌ மன்றாடப்போய்‌, அனி பெஸண்ட்‌' வலைக்குள்‌ 
மாட்டிக்கசொண்டாள்‌. அவள்‌ இங்கிலீஷ்கார ஸ்திரி 
நம்முடைய தேசத்து வீராதிவீரராகிய அண்பிள்ளைச 
சிங்கங்கள்‌ சங்கர பாஷ்யம்‌ வாசித்துப்‌ பொருள்விவரித்து! 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஷோக்‌! ஷோக்‌! இரட்டை ஷோ 
என்றாள்‌. 


ராமராயருக்குப்‌ பளிச்சென்று கோபம்‌ வந்துவிட்டது 
“சறிதானம்மா, நிறுத்துங்கள்‌. தங்களுக்குத்‌ தெரிந்த 
ராஜயுக்திகள்‌ பிறருக்குத்‌ தெரியாதென்று நினைக்ச 
வேண்டாம்‌” என்றார்‌. 


“இங்கிலாந்தில்‌ ஸ்திரீகளுக்குச்‌ சீட்டுக்‌ கொடுத்தாம்‌ 
விட்ட து” என்று சொல்லி, வேதவல்லி தன்‌ கையில்‌ இருநீர 
சுதேசமித்திரன்‌ பத்திரிசையை ஏறக்குறைய ராமராய! 
முகத்தில்‌ வந்து விழும்படி. வீசிப்‌ போட்டாள்‌. ராமராய/ 
கையில்‌ தடுத்துக்‌ கழே விழுந்த பத்திரிகையை எடுத்த்‌ 
மெதுவாக மேஜையின்‌ பேரிலே வைத்துவிட்டு தலைக்‌ 
மேலே உதீதரதீ்தைப்‌ பார்தீதுக்கொண்டு ஏதே 
யோசனையில்‌ இறங்கிவிட்டார்‌. குழந்தை இச்சமயத்தி? 
ஜலம்‌ கொண்டு கொடுத்தது. வேதவல்லியம்மை இணி 


79 


வாங்கி சற்றே விடாய்‌ இர்த்துக்கொண்டாள்‌. '*என்ன? 
ராமராயரே, மோட்டைப்‌ பார்க்க நீரே? மோட்டில்‌ என்ன 
எழுதியிருக்கிற து? ப்ரம்மம்‌ ஸத்யம்‌ லோகம்‌ மித்மை. 
ஆதலால்‌, விதீவான்‌௧ள்‌ எப்‌ பொழுதும்‌ பொய்‌ சொல்லிக்‌ 
சொண்டே இருப்பதே மேன்மை என்றெழுதியிருகீ 
றதா?” என்று கேட்டாள்‌. 


ராமராயருக்கு மூகம்‌ வந்து போய்விட்டது. 
சொஞ்சம்‌ மீசையைத்‌ திருகி விட்டுக்கொண்டார்‌, 
தாடியை இரண்டு தரம்‌ இழுத்தார்‌. சடகடவென்று 
சீரிக்கத்‌ தொடங்கினார்‌. 


ஸ்ரீமதி ஆனி பெஸண்ட்‌ ராஜ்ய விஷயத்திலே தலை 
யிட்டு சுதேசியமே தாரகமென்றும்‌, வந்தேமாதரம்‌ ஒன்றே 
ஜீவமந்திரம்‌ என்றும்‌ பேசத்தலைப்பட்டது. மேற்படி ராம 
ராயருக்குச்‌ சம்மதமில்லை. வேதாந்திகள்‌ எப்போதும்‌ 
பரப்ரஹ்மத்தையே கவனிக்க வேண்டும்‌. லெளகிச 
விஷயங்களை த்‌ துளவிகூடக்‌ சவனிக்கக்‌ கூடாதென்பது 
அவருடைய மதம்‌. 


வேதவல்லி அம்மை ராமராயரை நோக்கிச்‌ சொல்லு 
கருர்‌: “எடுத்ததற்கெல்லாம்‌ ஆனி பெஸண்ட்‌ சொன்‌ 
னதே பிரமாணம்‌ என்று தொண்டை வறண்டு போகக்‌ 
சத்திக்கொண்டிருந்தர்‌. இப்போது அந்து அம்மாள்‌ 
சுயராஜ்யம்‌ நல்லதென்று சொல்லும்போது அவளைப்‌ புறகீ 
கணிக்கிறீர்‌! ஐயோ! சஷ்டம்‌! புருஷஜன்மம்‌! ஸ்திரீகளுக்‌ 
கள்ள இறமையிலே நாலிலொரு பங்கு புருஷார்களுக்கில்லை. 
எல்லா தேசங்களிலும்‌ புருஷரைக்‌ காட்டிலும்‌ ஸ்திரிகளுக்கு 
ஆயுள்‌ அதிகம்‌. அதனால்‌ சரீர உறுதி அதிகம்‌ என்று ௬ஐ* 
வாக்கியாயிற்று; புத்தி அதிசமென்பதுந்தான்‌. ராமா 
யணத்தில்‌ சதை-பொய்‌ மானை மெய்மான்‌ என்று நினைத்து 
மாற்றம்‌ அடைந்தாள்‌ என்றும்‌, எங்கள்‌ வீட்டில்‌ ஒரு 


80 


தாத்தா நேற்று வந்து பேிக்சொண்டிருந்தார்‌. அந்த 
சதை சொல்லுக்குக்‌ கட்டுப்பட்டு அதை வேட்டையாடபு 
போன ராமனுடைய புத்தியைக்‌ காட்டிலும்‌ அவளுக்குப்‌ 
புத்தி அதிகமா, குறைவா, என்று நான்‌ கேட்டேஸஷ்‌, 
தாத்தா தலையைக்‌ குனிந்துகொண்டு வாயில்‌ கொரு 
சட்டையைப்‌ போட்டுக்கொண்டு சும்மாயிருந்தார்‌. ௪ 
அம்சங்களிலும்‌ ஸ்திரீயே மேல்‌. அதில்‌ சந்தேகமில்லை! 
என்று வேதவல்லி. சொன்னாள்‌. 


*ஸ்திரீகளுக்குப்‌ பேசும்‌ திறமை அதிசம்‌”” என்ற 
ராமராயர்‌ சொன்னார்‌. 


வேதவல்லி யம்மை யொன்னார்‌ : -- **அனி பெஸன்‌ 
டுக்கு ஸமானமாச நம்முடைய புருஷரில்‌ ஒருவருமில்லை 
அந்த அம்மாள்‌ சவர்னருடனே சம்பாஷணை செய்ததைப்‌ 
பாரித்தீரா2 அந்த மாதிரி சவார்னரிடத்தில்‌ நீரி பேசுவீரா?' 


இதைக்‌ சேட்டவுடன்‌ ராமராயர்‌, **நான்‌ வீட்டுக்குப்‌ 
போரய்விட்டு.வருகிறேன்‌'” என்று சொல்லி எழுந்து நின்றாரி 
நான்‌ இரண்டு கட்சியையும்‌ சமாதானம்‌ பண்ணிக்‌ கடை? 
யாக வேதவல்லியம்மை பொதுப்படையாக ஆண்‌ பில்லை 
சளை எவ்வளவு கண்டித்துப்‌ பேசியபோதுிலும்‌ ராமராம 
ரைச்‌ சுட்டிக்‌ சாட்டி ஒரு வார்த்தையும்‌ சொல்லக்கூடாத 
என்று தீர்மானம்‌ செய்துகொண்டோம்‌. அப்பா 
வேதவல்லி அம்மையின்‌ உபந்யாஸம்‌ நடக்கிறது :-- 


“ஹிந்து ஸ்திரீகள்‌ ராஜ்யவிவகாரங்களிற்‌ சேர்ந்‌ 
பாமிபடாதவரையில்‌, இங்குள்ள புருஷர்களுக்கு விடுத 
ஏற்பட நியாயமில்லை. இந்தத்‌ தேசத்தில்‌ ஆதிகாலத்து 
புருஷர்‌ எப்படி, யெல்லாமோ இருந்ததாசக்‌ சதைகளி 
வாசித்திருக்கிறோம்‌. அனால்‌ இப்போதுள்ள புருஷரை 
பற்றிப்‌ பேசவே வழியில்லை. ஹிந்து ஸ்திரீகள்‌ ராதி 


87 


விவகாரங்களிலே தலையிட்டால்‌ அனி பெளண்டுக்கு 
ஸமானமாக வேலை செய்வார்கள்‌. இங்குள்ள அண்‌ 
பிள்ளைகள்‌ வேதாந்த விசாரணைக்கும்‌ குமாஸ்தா வேலைக்கும்‌ 
தான்‌ உபயோசப்படுவார்கள்‌. ராஜ்ய க்ஷேமத்தைக்‌ கருதி 
தைர்யதீதுடன்‌ கார்யம்‌ நிறைவேறும்வரை பாடுபடும்‌ 
திறமை இத்மேேசத்துப்‌ புருஷருக்கு மட்டு. ஸரோஜினி 
நாயுடு எவ்வளவு தைரியமாகப்‌ பேசுகிருர்கள்‌, பாரீத்தீர்‌ 
சளா? உலகத்தில்‌ எங்குமே புருஷரைக்‌ காட்டிலும்‌ 
ஸ்திரீகள்‌ அதிச புத்திசாலிகள்‌ என்றும்‌, தைரியசாலிகள்‌ 
என்றும்‌ தோன்றுகிறது. மற்ற தேசங்களில்‌ எப்படியானா 
லும்‌, இங்சே பெண்ணுக்குள்ள தைர்யமும்‌ புத்தியும்‌ 
ஆணுக்குக்‌ கடையாது. இங்கிலாந்தில்‌ பெண்கள்‌ அண்‌ 
பிள்ளசளை வசப்படுத்தி எவ்வளவு சுலபமாசசீ சட்டு 
வாங்கி விட்டார்கள்‌. 


ஹோ! ஹோ! அடுத்த தடவை இங்கிருந்து சாங்கிரஸ்‌ 
காரர்‌ இங்கிலாந்திற்கு ஸ்வராஜ்யம்‌ கேட்கப்‌ போகும்‌ 
போது, அங்குள்ள புருஷரைக்‌ செஞ்சினால்‌ போதாது. 
ஸ்துரீசளைக்‌ கெஞ்௪சவேண்டும்‌. அதற்கு இங்கிருந்து புருஷர்‌ 
மாத்திரம்‌ போனால்‌ நடக்காது. இந்த தேசத்துப்‌ புருஷர்‌ 
களைக்‌ சண்டால்‌ அங்குள்ள ஸ்திரீகள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
ஆதலால்‌, காங்கரஸ்‌ ஸபையார்‌ நமது ஸ்திரீகளை அனுப்பு 
வகே நியாயம்‌. எனக்கு இங்கிலீஷ்‌ தெரியும்‌, என்னை 
அனுப்பினால்‌ நான்‌ போய்‌ அங்குள்ள பெண்‌ ஏ€£ட்டாளி 
கஸிடம்‌ மன்றாடி. இந்தியாவுக்கும்‌ சீட்டுரிமை வாங்கிக்‌ 
கொடுப்பேன்‌. பெண்‌ பெருமை பெண்ணுக்குத்‌ தெரியும்‌. 
உங்களிடம்‌ சொல்லிப்‌ பிரயோஜனம்‌ இல்லை” என்று 
சொன்னாள்‌. 


ராமராயர்‌:--*வேறு விஷயம்‌ பேசுவோம்‌ என்ருர்‌:. 
நான்‌ பாதி பேசும்போது, ராமராயர்‌ தடுத்துப்‌ பேசியது 


8.2 


லிருந்து, அந்த வேதவல்லி அம்மைக்குக்‌ கோபம்‌ உண்டா 
“நான்‌ இவரைக்‌ குறிப்பிட்டு ஒன்றும்‌ சொல்லுவதில்லை 
யென்றும்‌, இவா்‌ சும்மாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, ஆரம 
பத்தில்‌ செய்யப்பட்ட தீர்மானத்தை இவர்‌ அதற்குள்ளே 
மறந்து விட்டார்‌” என்று சொல்லி வெறுப்புடன்‌ எழுந்து 
போய்விட்டார்‌. 

நான்‌ எத்தனையோ சமாதானம்‌ சொல்லியும்‌ சேட்ச 
வில்லை. “நரமராயர்‌ இருக்கும்‌ சபையிலே கான்‌ இருக்க 
லாகாது” என்று சொன்னாள்‌. அந்த அம்மை சென்றபிறகு 
ராமராயர்‌ ஏதோ முணுமுணுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
என்ன சொல்லுகி நீர்‌?” என்று கேட்டேன்‌. 

ஸ்திரீகளுக்கு விடுதலை கொடுப்பது மிசவும்‌ அவசியத்‌ 
திலும்‌ : அவசியம்‌ என்று ராமராயர்‌ சொன்னார்‌, பிறகு 
மறுபடி. சங்கர பாஷ்யத்தில்‌ இறங்கி விட்டோம்‌. 


பெண்‌ விடுதலை (௮) 

அடிமைகள்‌ யாராயினும்‌, அவர்களுக்கு விடுதலை 
கொடுத்தால்‌, அதினின்றும்‌ யுகப்பிரளயம்‌ நிச்சயமாகி 
நேரிட்டு, அண்டச்‌ சுவர்கள்‌ இடிந்துபோய்‌, ஐசத்தே 
அழிந்துவிடும்‌ என்று சொல்லுதல்‌ அவர்களை அடிமைப்‌ 
படுதீதி அள்வோருடைய ஸம்பிரதாயம்‌. 


இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்பு, பெண்‌ சல்வி 
ஏற்பட்டால்‌ மாதர்‌ ஓமுக்கத்தில்‌ தவறி விடுவார்களென்று 
தமிழ்‌ நாட்டில்‌ பலர்‌ கூறினர்‌. இப்போதோ, பெண்‌ சல்வி 
குமிழ்‌ நாட்டில்‌ சாதாரணமாசப்‌ பரவியிருக்கிறது. அண்டசீ 
சுவார்கள்‌ இன்னும்‌ இடிந்து போகவில்லை. இதுவரை கூடிய 
மட்டும்‌ பத்திரமாகவே இருந்து வருகின்றன. ஆனால்‌, இப்‌ 
பொமுது பெண்களுக்கு விடுதலை கொடுத்தால்‌, ஏழு லோச 
மும்‌ கட்டாயம்‌ இடிந்து பூமியின்மேல்‌ விழும்‌ என்றும்‌: 


82 


வால்‌ நக்ஷத்திரம்‌ வசையராக்களெல்லாம்‌ நடுவிலே அகப்‌ 
பட்டுத்‌ துவையலாய்‌ விடும்‌ என்றும்‌ பலர்‌ நடுங்குகிறார்கள்‌- 
மதராஸ்‌ மெயில்‌” போன்ற ஆங்கிலேயப்‌ பத்திராதிபதி 
யிடம்‌ போய்‌ இந்தியாவிற்கு சுயராஜ்‌ பம்‌ கொடுத்தால்‌ 
என்ன நடக்கும்‌ என்று சேளுங்கள்‌. “ஓஹோ! ஹோ! 
ஹோ!  இந்தியாவீற்கு சுயராஜ்யம்‌ கொடுத்தால்‌ 
பஞ்சாபிகள்‌ ராஜபுத்திரரைக்‌ கொல்வார்கள்‌. பிறகு) 
ராஜபுத்திரர்‌ மஹாராஷ்டிரரின்‌ கூட்டத்தையெல்லாம்‌ 
விழுங்கிப்‌ போடுவார்கள்‌. அப்பால்‌, மஹாரரஷ்டிரார்‌ 
தெலுங்கரையும்‌ கன்னடரையும்‌ மலையாளிகளையும்‌ தின்று 
விடுவார்சள்‌. பிறகு மலையாளிகள்‌ தமிழ்ப்‌ பார்ப்பாரையும்‌, 
தமிழ்ப்‌ பார்ப்பார்‌ திராவிடரையும்‌ சூர்ணமாக்கி விடுவார்‌ 
கள்‌. சூரீணித்த திராவிடர்‌ வங்காளி எலும்புகளை மாலை 
யாசப்‌ புனைவர்‌”” என்று சொல்லிப்‌ பெருமூச்சு விடுவார்‌. 
அதே சேள்வியை நீதிபதி மணி அய்யர்‌, கேசவப்‌ பிள்ளை, 
சிதம்பரம்‌. பிள்ளை முதலியவர்சகளைப்‌ போய்க்‌ சேளுங்கள்‌. 
அப்படி, பெரிய அபாயம்‌ ஒன்றும்‌ உண்டாகாது. 
ஸ்வரால்யம்‌ கடைத்தால்‌ சஷ்டம்‌ குறையும்‌. பஞ்சம்‌ 
வந்தால்‌ அதைப்‌ பொறுக்கத்‌ திறன்‌ உண்டாகும்‌. 
அகால மரணம்‌ நீங்கும்‌ அவ்வளவுதான்‌”” என்று சொல்லு 
வார்கள்‌. 


அதுபோலே, பெண்சளுக்கு விடுதலை கொடுத்த தனால்‌ 
ஜன சமூகம்‌ குழம்பிப்‌ போய்விடும்‌ என்று சொல்லுவோர்‌ 
பிறர்‌ தமது சண்முன்‌ ஸ்வேச்சையடன்‌ வாழ்வதை தாம்‌ 
பார்க்கக்‌ கூடாதென்ற அசூயையால்‌ சொல்லுகிறார்களே 
யொழிய வேறொன்றுமில்லை. விடுதலை என்றால்‌ என்ன 
அரீதீதம்‌? விடுதலை கொடுத்தால்‌ பிற ஸ்திரீகள்‌ என்ன 
நிலையில்‌ இருப்பார்கள்‌? பெண்களுக்கு விடுதலை சொடுக்க 
வேண்டும்‌ என்றால்‌ என்ன செய்யவேண்டும்‌? வீடுகளை 
விட்டு வெளியே துரத்திவிடலாமா? செய்யவேண்டிய 


64 


விஷயமென்ன என்று பலர்‌ சங்கிக்சலாம்‌. இங்ஙனம்‌ 
சங்கையுண்டாகும்போது விடுதலையாவது யாது? என்ற 
மூலத்தை விசாரிக்கும்படி தேநரிடுகிறது. இதற்கு 
மறுமொழி சொல்லுதல்‌ வெகு சுலபம்‌. பிறருக்குக்‌ சாயம்‌ 
படாமலும்‌, பிறரை அடிக்காமலும்‌, வையாமலும்‌, 
கொல்லாமலும்‌, அவர்களுடைய உழைப்பின்‌ பயனைத்‌ 
தஇருடாமலும்‌, மற்றபடி ஏறக்குறைய £*நான்‌ ஏது பிரிய 
மானாலும்‌ செய்யலாம்‌” என்ற நிலையில்‌ இருந்தால்‌ 
மாத்திரமே என்னை விடுதலையுள்ள மனிதனாசக்‌ கணக்கிடத்‌ 
தகும்‌. “பிறருக்குத்‌ இங்கில்லாமல்‌ அவனவன்‌ தன்‌ இஷ்ட 
மானதெல்லாம்‌ செய்யலாம்‌ என்பதே விடுதலை என்று 
ஹெர்பர்ட்‌ ஸ்பென்ஸர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த விதிப்படி உலகத்தில்‌ பெரும்பான்மையான 
ஆண்‌ மக்களுக்கே விடுதலை உண்டாகவில்லை. ஆனால்‌ 
இவ்விடுதலை பெறும்பொருட்டாச நாடுதோறும்‌ ஆண்‌ 
மக்கள்‌ பாடுபட்டு வருகிறார்கள்‌ ஆண்‌ மக்கள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ அடிமைப்பட்டிருக்கும்‌ கொடுமை எகிக்ச 
முடியாது. அனால்‌, இதில்‌ ஏற்படும்‌ கஷ்ட நஷ்டங்களைக்‌ 
காட்டிலும்‌ பல்லாயிர மடங்கு அதிகக்‌ கஷ்ட நஷ்டங்கள்‌ 
பெண்கூட்டத்தை அண்கூட்டம்‌ அடிமைப்படுத்தி வைதீ 
இருப்பதால்‌ விளைகின்றன. 


அடிமைத்‌ தேசங்களிலேகூட அண்மக்களிற்‌ பெரும்‌ 
பாலோர்‌--அதாவது ரஹஸ்யப்‌ போலீஸ்‌உபத்திரவத்திற்கு 
இடம்‌ வைத்துக்கொண்டவார்‌ தவிர மற்றவர்கள்‌--தம்‌ 
இஷ்டப்படி எந்த ஊருக்குப்‌ போகவேண்டுமானாலும்‌, 
போசலாம்‌, எங்கும்‌ சஞ்சரிக்கலாம்‌. தனியாக ௪ஞ்சாரம்‌ 
பண்ணக்‌ கூடாதென்று நியதி கிடையாது. அனால்‌ பெண்‌ 
தன்னிஷ்டப்படி தனியே சஞ்சரிக்க வழியில்லாத தேசங்‌ 


52 


சளும்‌ உள. அவற்றில்‌ நமது தேசத்தில்‌ பெரம்‌ பகுதி 
உட்பட்டிருப்பதைப்‌ பற்றி மிகவும்‌ விசனப்படுகி0,4.: 

“ஓஹோ பெண்கள்‌ தனியாக சஞ்சாரம்‌ செய்ய இடங் 
சொடுத்தால்‌ அண்டங்கள்‌ ஈட்டாயம்‌ இடிந்து போகும்‌. 
ஒரு விகுமான நியதியும்‌ இருக்காது. மனுஷ்யரி மிருகப்‌ 
பிராயமாய்‌ விடுவார்கள்‌” என்று சில தமிழ்நாட்டு 
வைதிகர்‌ நினைக்கலாம்‌. அப்படி நினப்பது சரியில்லை. 
ஐரோப்பாவிலும்‌, அமெரிக்காவிலும்‌ பெண்கள்‌ இஷ்டப்‌ 
பட. எங்கு வேண்டுமானாலும்‌ போகலாமென்று வைது்திருஃ 
இருர்கள்‌. அதனால்‌ பூகம்பமொன்றும்‌ தேர்ந்துவிடவில்லை. 
ஸீமதி அனிபெலண்டை நம்மவ ர்களிலே பலர்‌ 
மிசவும்‌ மரியாதையுடன்‌ புகழ்ந்து பேசுகிறார்கள்‌. “அவரைப்‌ 
போலே நமது ஸ்திரீகள்‌ இருக்கலாமே” என்றால்‌, நம்மவர்‌ 
அடாதென்றுதான்‌ சொல்லுவார்கள்‌. காரணமென்ன? 
ஐரோப்பிய ஸ்திரீசளைக்‌ காட்டிலும்‌ நமது ஸ்திரீகள்‌ 
இயற்கையிலேயே நம்பத்தகாதவர்கள்‌ என்று 
தாத்பர்யமா? 

“மேலும்‌ ஐரோப்‌.யரை திருஷ்டாந்தம்‌ காட்டினால்‌ 
நமக்கு ஸரிப்படாது. நாம்‌ ஆரியர்கள்‌, திராவிடர்கள்‌. 
அவர்சளோ, சேவலம்‌ ஐரோப்பியர்‌” என்று சொல்லிச்‌ 
சிலர்‌ தலையசைக்கலாம்‌. 


சரி, இந்தியாவிலே மஹாராஸஷ்டிரத்தில்‌ ஸ்திரீகள்‌ 
யதேச்சையாசச்‌ ௪ஞ்சாரம்‌ பண்ண்லாம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ 
கூடாது. ஏன்‌? 

பெண்களுக்கு விடுதலை கொடுப்பதில்‌ இன்னும்‌ 
முக்கியமான--அஆரம்பப்‌ படிகள்‌ எவை யென்றால்‌: -- 

(1) பெண்களை ருதுவாகு முன்பு விவாசம்‌ செய்து 
கொடுக்கக்‌ கூடாது. 


56 


(2) அவர்களுக்கு இஷ்டமில்லாத புருஷனை விவாகம்‌ 
செய்து கொள்ளும்படி. வற்புறுத்தல்‌ கூடாது. 

(2) விவாசம்‌ செய்துகொண்ட பிறகு அவள்‌ புருஷனை 
விட்டு நீங்க இடங்கொடுக்க வேண்டும்‌. அதன்‌ பொருட்டு 
அவளை அவமானப்படுதீதக்‌ கூடாது. 

(4) பிதுரார்ஜிதத்தில்‌ பெண்குழந்தைகளுக்கு ஸம 
பாசம்‌ கொடுக்க வேண்டும்‌. 

(5) புருஷன்‌ இறந்தபின்பு ஸ்த்ரீ மறுபடி. விவாசம்‌ 
செய்து சொள்வதைத்‌ தடுக்கக்‌ கூடாது. 

(6) விவாகசாமே இல்லாமல்‌ குனியாக இருந்து 
வியாபாரம்‌, சைத்தொழில்‌ முதலியவற்றால்‌ கெளரவமாக 
ஜீவிக்க விரும்பும்‌ ஸ்திரீகளை, யதேச்சையான தொழில்‌ 
செய்து ஜீவிக்க இடங௩்கொடுக்கவேண்டும்‌. 

(7) பெண்கள்‌ சணவனைக்‌ தவிர வேறு புருஷருடன்‌ 
பேசக்கூடாதென்றும்‌ பழசக்கூடாதென்றும்‌ பயத்தாலும்‌ 
பொருமையாலும்‌ ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனையை ஓழித்து 
விடவேண்டும்‌. 

(8) பெண்களுக்கும்‌ அண்களைப்‌ போலவே உயர்தரச்‌ 
சல்வியின்‌ எல்லாக்‌ இளைகளிலும்‌ பழக்கம்‌ ஏற்படுத்த 
வேண்டும்‌. 

(9) தகுதியுடன்‌ அவர்சள்‌ அரசரட்‌ "யில்‌ எவ்விதி 
உத்யோசம்‌ பெற விரும்பினாலும்‌ அதைச்‌ ௪ட்டம்‌ தடுக்கக்‌ 
கூடாது. 

(10) தமிம்‌ நாட்டில்‌ அண்மக்களுக்கே ராஜரிக ௬தநீ 
தரம்‌ இல்லாமல்‌ இருக்சையிலே, அது 0..ண்களுக்கு 
வேண்டுமென்று இப்பபாது கூறுதல்‌ பயனில்‌... எனினும்‌ 
சீக்கிரத்தில்‌ தமிழருக்கு சுயராஜ்யம்‌ கிடைத்தால்‌ 
அப்போது பெண்களுக்கும்‌ ராஜாங்க உரிமைசளிலே 
அவசியம்‌ பங்கு கொடுக்க வேண்டும்‌. சென்ற வர௫ஷத்தி 


67 


காங்கிரஸ்‌ சபையில்‌ தலைமை வகித்தவரி மிஸஸ்‌ ஆணி 
பெஸண்டு என்ற ஆங்கிலேய ஸ்திரீ என்பதை மறந்து 
போசக்கூடாது. 


இங்ஙனம்‌ நமது பெண்களுக்கு ஆரம்பப்படிகள்‌ 
சாட்டினோமானால்‌, பிறகு அவர்கள்‌ தமது முயற்சியிலே 
பரிபூரண விடுதலை நிலைமையை எட்டி. மனுஷ்ய ஜாதியைக்‌ 
சாப்பாற்றுவார்கள்‌. அப்போதுதான்‌ நமது தேதசத்துப்‌ 
பூர்விச ரிஷிபத்தினிகள்‌ இருந்த ஸ்திஇக்கு நமது ஸ்திரீகள்‌ 
வர இடமுண்டாகும்‌, ஸ்இரீகளை மிருகங்களாக வைத்து 
நாம்‌ மாதீதிரம்‌ மஹரிஷிகளாச முயலுதல்‌ மூடத்தனம்‌. 
பெண்‌ உயராவிட்டால்‌ ஆண்‌ உயராரது. 


தமிழ்‌ 


தமிழில்‌ வேண்டாம்‌. ஆங்கிலத்திலேயே இருக்‌ 
கட்டும்‌ என்று யாரோ திருநெல்வேலிப்‌ பண்டிதர்‌ ஒருவர்‌ 
கூறிவிட்டாராம்‌. வந்தது அடங்காத கோபம்‌ 
பாரதியாருக்கு. தமிழ்‌ என்னும்‌ கட்டுரையிலே அவர்‌ 
எப்படி. ஒரேபோடாக போடுகின்றார்‌ பாருங்கள்‌. யாமறிந்த 
மொழிகளிலே தமிழ்‌ மொழிபோல்‌ இனிதாவது எங்கும்‌ 
காணோம்‌ என்று வீரமுழக்கம்‌ செய்தவரல்லவா பாரதியார்‌? 
அவர்‌ சொல்லுவதை அவர்‌ வரக்கிலேயே கேளுங்கள்‌: 


சல்கதீதாவிலிருந்து வெளிப்படும்‌ மாடன்‌ ரெவ்யூ" 
மாதப்‌ பத்திரிகையின்‌ தை--மாசி ஸஞ்சிசையை நேநற்றுப்‌ 
பொழுதுபோக்கின்‌ பொருட்டாகத்‌ இருப்பிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அடுிலே திருநெல்வேலி ஹிந்து காலேஜ்‌ 
சரித்திர பண்டிதர்‌ ஸ்ரீ நீலகண்டையூுர்‌ ஒரு சிறிய கடத 
மெழுதியிருக்கிறார்‌. ஏற்கெனவே மேற்படி. பத்திரிசையில்‌ 
ஸ்ரீயதுநாத ஸர்க்கார்‌. என்ற வித்வான்‌ எழுதியிருந்த 


௧8 


சில வாரீதீதைகளைக்‌ குறித்து ஸ்ர ஐயரி தமது சருத்துக்களை 
வெளியிடுஒரரச்‌. 


கலாசாலையிலே சரித்திரப்‌ பாடங்களை இங்கிலீஷில்‌ 
கற்றுக்‌ கொடுப்பது பயனில்லாத வீண்தொல்லையாச 
முடிகிறதென்றும்‌, தேசபாஷைகளிலே கற்றுக்சொடுதீதால்‌ 
நல்ல பயன்‌ விளையுமென்றும்‌ ஸ்ரீ சர்க்கார்‌ குமது 
அனுபவத்திலே சண்ட செய்தியைச்‌ சொன்னார்‌. அகுற்கு 
நமது திருநெல்வேலிப்‌ பண்டிதர்‌ சொல்‌ லுூருரி: *பாஷைத்‌ 
மெதொல்லை பெருந்தொல்லையாகவே இருக்கிறது. ஆனால்‌ 
எனது ஜில்லா, எனது காலேஜ்‌ சம்பந்தப்பட்டவரையிலே 
பிள்ளைகளுக்குச்‌ சரித்திரப்‌ பாடம்‌ இங்கிலீஷிலே கற்றுக்‌ 
கொடுப்பதைக்‌ காட்டிலும்‌ தேச பாஷையில்‌ சற்றுக்‌ 
கொடுப்பது அதிக பயன்‌ படுமென்று சொல்வதற்கில்லை. 
எனது மாளணுக்கரீகளிலே பெரும்பாலோர்‌ இங்கிலீஷ்‌ 
இலக்சணப்‌ பிழைகளும்‌ வழக்குப்பிழைகளும்‌ நிறையச்‌ 
செய்த போதிலும்‌ மொத்தத்திலே தமிழைக்காட்டிலும்‌ 
இங்கிலீஷை நன்றாக எழுதுகிருர்கள்‌. சரித்திர விஷயங்களை 
வியவஹரிக்கும்போது எனக்கும்‌ இங்கிலீஷ்‌ தான்‌ குமிழைக்‌ 
காட்டிலும்‌ நன்றாகச்‌ சொல்ல வருகிறது.” 


இங்கனம்‌ எழுதுகிற ஸ்ரீ நீலசண்டையரின்‌ 
நிலமையை நினைத்து நான்‌ மிசவும்‌ வருத்தப்படுகிறேன்‌, 
சொந்த பாஷையை நேரே பேசத்தெரியாதவர்கள்‌ , 
சாஸ்திர பாடங்கள்‌ நடத்தும்‌ விநோதத்தை இந்தத்‌ 
தே௫சத்திலேதான்‌ பார்த்தோம்‌. புதுமை! புதுமை! 
புதுமை!!! 


மேலும்‌ இவர்‌ தமக்குத்‌ தரய்மொழி தெரியாதென்ற 
செய்தியை வங்கப்‌ பத்திரிசைக்கு ஏன்‌ எழுதப்போனாரி 
என்பது எனக்கு அர்தீதமாசவில்லை. ஜப்பானியர்‌, சீனர்‌ 
நார்வேக்காரரி, ஸ்விஸ்ஜாதியார்‌, இத்தாலி தேசத்தார்‌, 


69 


7லந்துக்காரர்‌ முதலிய உலசத்து ஜாதியாரெல்லாம்‌ 

நம்மை அறிவிலும்‌ சாஸ்திரங்களிலும்‌ பாஷைத்‌ திறமை 
பிலும்‌ தாழ்வென்று நினைத்துவந்தார்கள்‌. இப்போது 
தான்‌ ஹிந்து ஜாதியராகிய நாம்‌ சாட்டுமனிதரில்லை, 
வாலில்லாத குரங்குகளில்லை, நமக்குப்‌ பாஷைகள்‌ இருக்‌ 
ன்றன, நமக்குள்ளே சாஸ்திர விற்பன்னர்சள்‌ இருக்‌ 
ராரிசள்‌, கவிகள்‌ இருக்கிறார்கள்‌ என்று நம்மவரிலே 
லர்‌ வெளியுலசத்தார்‌ தெரிந்து கொள்ளும்படி செய்து 
வருகிறார்கள்‌. இதற்குள்ளே தமிழ்‌ வகுப்பு மற்ற ஹிந்துஸ்‌ 
தானதீது வகுப்புக்களைக்‌ காட்டிலும்‌ குறைவுபட்டதென்று 
ழம்மிலே சிலர்‌ முரசடிக்கத்‌ தொடங்குவது எனக்கு நகைப்‌ 
புண்டாக்குகிறது. 

என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தைக்‌ கொஞ்சம்‌ 
சொல்லிவிடுகிறேன்‌. 

உலகத்திலுள்ள ஜாதியாரிகளிலே ஹிந்து ஜாதி 
சிறிவுதீதிறமையில்‌ மேம்பட்டது. இந்த ஹிந்து ஜாதிக்குத்‌ 
ரமிழராகிய நாம்‌ சிசரம்போல்‌ விளங்குகிறோம்‌. எனக்கு 
நாலைந்து பாஷைகளிலே பழக்கமுண்டு. இவற்றிலே 
ரமிழைப்போல வலிமையும்‌, திறமைமயும்‌, உள்ளத்‌ 
தொடர்பும்‌ உடைய பாஷை வேறன்றுமே யில்லை. 


இந்த நிமிஷம்‌ தமிழ்‌ ஜாதிபின்‌ அறிவு, ர்த்தி 
வெளியுலசத்திலே பரவாமல்‌ இருப்பதை நான்‌ ௮.வேன்‌, 
போன நிமிஷம்‌ தமிழ்‌ ஜாதியின்‌ அறிவொளி சற்றே மங்கு 
ரேந்ததையும்‌ நானறிவேன்‌. ஆனால்‌ போன நிமிஷம்‌ 
போய்த்‌ தொலைந்தது. இந்த நிமிஷம்‌ ஸத்யமில்லை. 
ஏளை வரப்போவது ஸதீயம்‌. மிகவும்‌ விரைவிலே குமிழின்‌ 
ர£ உலக முழுவதிலும்‌ பரவாவிட்டால்‌ என்‌ பெயரை 
ற்றி அழையுங்கள்‌. அது வரையில்‌ இங்கு பண்டிதர்‌ 
ளாக இருப்போர்‌ தமக்குத்‌ தமிழ்ச்சொல்‌ நேரே வரர 

பா -0 


90 


விட்டால்‌, வாயை மூடிக்கொண்டு வெறுமே இருக்‌ 
வேண்டும்‌. தமிழைப்‌ பிறர்‌ இழிவாகக்‌ கருதும்படியாக 
வ௱ர்த்தைகள்‌ சொல்லாதிருக்க வேண்டும்‌. இவ்வளஸ்‌ 
தூரன்‌ என்னுடைய வேண்டுகோள்‌. 


காந்தாமணி 


பாரதியார்‌ நசைச்சுவையோடு சதை சொல்லுவதி 
மிசத்‌ திறமை வாய்ந்தவர்‌. அக்காலத்திலே இறு க) 
யென்பது இன்றுபோல்‌ தனித்துறையாசவும்‌ அதற்சென்‌| 
குனி இலக்சணத்தோடும்‌ வளர்ச்சி பெற்றிருக்கவில்‌ஆ 
இருந்தாலும்‌ சாந்தாமணி என்ற பாரரதியாரி சிறுகை 
மிகுந்த சுவையோடு விளங்குகிறது. நேருக்கு நேரா 
உரையாடும்‌ பாங்கிலே அது நல்லதோரி எடுத்து 
காட்டாகும்‌. அதை இப்பொழுது பார்க்கலாம்‌. 1919௮ 
ஆண்டு செப்டம்பர்‌ மாதத்தில்‌ 14 ஆம்‌ தேதியில்‌ இச்சி 
கதை வெளியாகியிருக்கிறது. பெண்களுக்கு ஒரு நீநி 
ஆண்சளுக்கு ஒரு நீதி என்பதைக்‌ சஎண்டிதீது எவ்வள! 
நயமாச நையாண்டி. செய்கிருர்‌ பாருங்கள்‌. 


“சரந்தாமணி, உங்கப்பா பெயரென்ன?'” எலன்‌ 
பாட்டி. சேட்டாள்‌. ஒரு இணெற்றங்கரையில்‌ நடற்‌! 
ஸங்கதி. கோடைக்காலம்‌. காலைவேளை. வானத்திலே பு 
ஸூர்யன்‌ கிரணங்களை ஓழிவில்லாமல்‌ பொழிந்து விளையா 
இரான்‌. எதிரே நீலமலை; பச்சை மரங்கள்‌? பசுக்கள்‌: மி 
மனிதர்‌; சில சழுதைகள்‌; இவற்றின்‌ தொகுதி நின்றதி 
வெயிலொளி எந்தப்‌ பொருள்மீது பட்டாலும்‌ அந்தி 
பொருள்‌ அழகுடையதாகத்‌ தோன்றுமென்று ஷெல்‌ 
என்ற ஆங்கிலக்‌ சவிராயன்‌ சொல்லுகிருன்‌; எனக்கு எறி] 
நேரத்திலும்‌ எந்தப்‌ பொருள்களும்‌ பார்க்க அழகு 
வனவாகத்‌ தோன்றுகன்றன-: 


91 


ஆனால்‌ காலை வேளையில்‌ மனிதக்‌ கூட்டத்தில்‌ 
சொஞ்சம்‌ உற்சாசமும்‌ ௬றுகறுப்பும்‌ அதிகமாகக்‌ காணப்‌ 
படுவதால்‌ அப்போது உலகம்‌ மிகவும்‌ சந்தோஷகரமான 
சாட்சியுடையதாகிறது. 


தோட்டத்துக்கு நடுவே ஒரு கணறு. அத்தோட்டதீ 
தில்‌ சில அரளிப்பூச்‌ செடிகள்‌; சில மல்லிகைப்பூச்‌ செடிகள்‌; 
லை ரோஜாப்பூச்‌ செடிகள்‌. அக்கிணற்றிலிருந்து அதற்‌ 
சடுத்த வீதியிலுள்ள பெண்களெல்லோரும்‌ ஜலம்‌ எடுத்துக்‌ 
சொண்டு பேரவார்கள்‌ . 


இந்தக்‌ சதை தொடங்குகிற அன்று காலையில்‌ அங்கு 
சாந்தாமணியையும்‌ பாட்டியையும்‌ தவிர ஒரு குருட்டுக்‌ 
இழவார்‌ தாமே ஐலமிறைத்து ஸ்நானத்தைப்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்‌. போலீஸ்‌ உத்தியோகத்திலிருந்து தள்ளு 
படியாகி, அதிலிருந்து அந்தக்‌ கிராமத்துக்கு வந்து, தமது 
வாழ்நாளின்‌ மாலைப்பொழுதை ராமநாமத்தில்‌ செலவிடும்‌ 
பார்க்கசாரதி அய்யங்கார்‌, அங்கு பக்கத்திலே நின்று 
கிழவியைக்‌ குறிப்பிட்டுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

மேற்படி, கிணற்றருகே ஒரு குட்டிச்சுவர்‌, அதற்குப்‌ 
பின்னே ஒரு வேப்பஞ்‌ சோலை. அங்கு பல மூலிகைகளிருக்‌ 
கின்றன. அவற்றுள்‌ ஒன்று மிகுந்த பச உண்டாக்குமென்று 
என்னிடம்‌ ஒரு சாமியார்‌ சொன்னார்‌. அதுகொண்டு நான்‌ 
மேற்படி. மூலிசையைப்‌ பறித்து வரும்‌ பொருட்டாக 
அந்தச்‌ சோலைக்குப்‌ போயிருந்‌தன்‌. வானத்தில்‌ குருவிகள்‌ 
பாடுகின்றன. காக்சைகள்‌ *சா, சர? என்று உபதேசம்‌ 
புரிகின்றன. வானவெளியிலே ஒளி நரித்தனம்‌ பண்ணு 
றது. எதிரே சாந்தாமணியின்‌ திவ்ய விக்ரஹம்‌ 
தோன்‌ றிற்று. 

*உங்கப்பா பெயரென்ன?” என்று பாட்டி காந்தா 
மணியிடம்‌ சேட்டாள்‌. 


92 


எங்கப்பா பெயர்‌ பார்திதசாரதி அய்யங்கார்‌” என்று 
காந்தாமணி புல்லாங்குழலைப்‌ போல்‌ ஊதிச்‌ சொன்னாள்‌, 
கிழவி, போலீஸ்‌ பாரர்த்தஸாரதி அய்யங்காரை நோக்கு, 
ஒரு முறை உருட்டி விழித்தாள்‌. போலீஸ்‌ பார்‌. தீதஸாரஇ 
அய்யங்கார்‌ சகையுங்‌ காலும்‌ வெலவெலத்துப்‌ போனார்‌. 
அவருக்கு முசமும்‌ தலையும்‌ வெள்ளை வெளேரென்று 
நரைத்துப்‌ போய்த்‌ தொண்ணுறு வயதுக்‌ கிழவனைப்‌ 
போலே தோன்றினாலும்‌, உடம்பு நல்ல கட்டுமஸ்துடைய 
தாசப்‌ பதினெட்டு வயதுப்‌ போர்ச்‌ சேவசனுடைய 
உடம்பைப்‌ போலிருக்கும்‌. அவர்‌ அண்‌ புலி; வேட்டை 
களாடுவதில்‌ தேர்ச்சியுடையவரென்று கேள்வி. பாம்பு 
நேரே பாய்ந்து வந்தால்‌ பயப்பட மாட்டேனென்று 
அவரே என்னிடம்‌ பத்துப்‌ பதினைந்து தரம்‌ சொல்லியிருக்‌ 
இருரீ. 


அப்படிப்பட்ட சூராதி சூரனாகிய பார்த்தஸாரதி 
அய்யங்கார்‌, கேவலம்‌ ஒரு பாட்டியின்‌ விழிப்புக்கு முன்னே 
இங்ஙனம்‌ கைகால்‌ வெலவெலத்து மெய்வெயர்த்து முசம்‌ 
பதறி நின்றதைக்‌ சண்டு வியப்புற்றேன்‌. 

அப்பால்‌ அந்தப்‌ பாட்டி சாந்தாமணியிடம்‌ மேற்படி 
போலீஸ்‌ அய்யங்காரைச்‌ சுட்டிக்‌ காட்டி :-- இதோ நிற்‌ 
இருரே, இந்தப்‌ பிராமணன்‌, இவரா உங்கப்பா?” என்று 
கேட்டாள்‌. 


அதற்குக்‌ சாந்தாமணி தன்‌ இரண்டு சைகேயும்‌ 
வானத்திலே போட்டு, முசத்திலே வானொளியை நகைக்கதீ 
குக்க ஒளியுடைய நசை வீச,--'*ஏ, ஏ, இவரல்லர்‌? வர்‌ 
கன்னங்கரேலென்று ஆசாரியைப்‌ போலிருக்கிருரே! 
எங்கப்பா செக்சச்செவேலென்று எலுமிச்சம்‌ பழத்லதப்‌ 
போலிருப்பார்‌. இவர்‌ நரைத்து கிழவரன்றோ? எங்‌.:ப்பா 
சின்னப்பிள்ளை” என்று காந்தாரமணி உரைத்தாள்‌. 


2 


அப்போது போலீஸ்‌ பார்த்தலாரதி அய்யங்கார்‌ 
சாந்தாமணியை நோக்கி :-- உங்கப்பாவுக்கு எநீத 
ஊரிலே வேலை?”: என்று சேட்டார்‌. 


“எங்கப்பா சங்கரநாதன்‌ கோயில்‌ ஸப்‌--இன்ஸ்‌ பெகி 
டர்‌” என்று சாந்தாமணி சொன்னாள்‌. பார்த்தஸாரதி 
அய்யங்கார்‌ தலையைக்‌ சவிழ்த்துக்‌ கொண்டார்‌. அவருக்கு 
ஈஸப்‌--இன்ஸ்பெக்டர்‌'” என்ற பெயரி பாம்புக்கு இடி 
போல்‌. அப்போது காந்தாமணிக்கும்‌ பாட்டிக்குமிடையே 
பின்வரும்‌ ஸம்பாஷணை நிகழலாயிற்று. 


“நீங்கள்‌ ௮க்கா, தங்கை எத்தனை பேரி?” என்று 
பாட்டி. சேட்டாள்‌. அப்போது சாந்தாமணி சொல்‌ 
இருள்‌ :-- “*எங்கக்காவுக்குப்‌ பதினெட்டு வயது. போன 
மாஸந்தான்‌ திரட்சி நடந்தது; ஸ்ரீ வைகுண்டத்திலே,. 
எனக்கு அடுத்த மாஸம்‌ திரட்சி, என்‌ தங்கை ஒரு பெண்‌ 
திரள நிற்கிறது. நாங்கள்‌ மூன்று பேரும்‌ பெண்கள்‌. 
எங்காப்பாவுக்குப்‌ பிள்ளைக்‌ குழந்தை இல்லையென்று தீராத 
மனக்கவலை. என்ன செய்யலாம்‌? பெருமாள்‌ அநுக்ரஹம்‌ 
பண்ணினாலன்றோ தாழ்வில்லை? அதற்சாச அவர்‌ சோதிடம்‌ 
பார்த்தார்‌. எங்கம்மாவுக்கு இனிமேல்‌ ஆண்குழந்தை 
பிறக்காதென்று பாழாசப்‌ போவான்‌ ஓரு ஜோதிடன்‌ 
சொல்லிவிட்டான்‌. அதை முத்திரையாக முடித்துக்‌ 
சொண்டு இந்த அறுதலிப்‌ பிராமணன்‌, எங்கப்பா, அடுத்த 
மாஸம்‌ மன்னார்‌ கோவிலில்‌ ஒரு பெண்ணை இளையாளாசகி 
சல்யாணம்‌ பண்ணிக்கொள்ளப்‌ போகிருர்‌. முகூர்தீத 
மல்லாம்‌ வைத்தாய்‌ விட்டது” என்றாள்‌. 

“மன்னார்‌. கோவிலில்‌ உங்கப்பாவுக்குப்‌ பெண்‌ 
கொடுக்சப்போகிற மாமனாருடைய பெயரென்ன?” என்று 
அந்தப்‌ பாட்டி சேட்டாள்‌. அதற்குக்‌ காந்தாமணி : -- 
அவர்‌ பெயர்‌ கோவிந்தராஜய்யங்காராம்‌, அந்த அஏரிலே 


$4 


அவர்‌ பெரிய மிரரசாம்‌. அவருக்கு ஒர பெண்தானாம்‌ 
கால்‌ முதல்‌ தலைவரை அந்தப்‌ பெண்ணுக்கு வயிர நகை 
சொரிந்து கஇடக்கிறதாம்‌. தேவ ரம்பையைப்‌ போலி 
அழகாம்‌ அந்தப்‌ பெண்‌” என்றாள்‌. 


“அப்படிப்பட்ட அழகான பணக்கார இடத்துப்‌ 
பெண்ணை, இளையாளாககி கொடுக்கக்‌ சாரண 
மென்ன? என்று பாட்டி, சேட்டாள்‌. **அந்தப்‌ பெண்‌ 
திரண்டு மூன்று வருஷங்களாய்விட்டன. தாயும்‌ இறந்து 
போய்‌ விட்டாள்‌. அதன்‌ நடையுடை பாவனைசூஎெல்லாம்‌ 
ஐரோப்பிய மாதிரி, அகலரல்‌ இதுவரை அதற்குச்‌ 
சலியாணத்துக்கு யாரும்‌ வரவில்லை. எங்கப்பா அந்த 
ருதுவான வார்த்தையெல்லாம்‌ வீண்‌ பொய்யென்று 
சொல்லித்‌ தாம்‌ சல்யாணம்‌ பண்ணிக்கொள்ள ஸம்மதப்‌ 
பட்டு விட்டார்‌. மேலும்‌ இவருக்கு மனதுக்குள்ளே 
ஸந்தோஷந்தான்‌, தமக்கு ருதுவான பெண்‌ இடைப்பது 
பற்றி. இன்றைக்குக்‌ காலையிலேகூட அவரும்‌ எங்கம்மாவும்‌ 
பேசிக்‌ சொண்டிருநீதாரிகள்‌. நாங்கள்‌ இந்த அளரீச்‌ 
சத்திரதீ்திலேதான்‌ ஒரு வாரமாக இறங்கியிருக்கிறோம்‌! 
எங்கப்பாவும்‌ அம்மாவும்‌ பேரிக்சொண்டிருந்தபோது, 
அம்மா சொன்னாள்‌ : -- “மன்னாரிகுடிப்‌ பெண்‌ இரண்டு 
மூன்று வருஷமாய்‌ விட்டதாக இநீத ஊரிலே கூடப்‌. 
பலமான ப்ரஸ்காபம்‌. அண்‌, பெண்‌ எல்லோரும்‌ ஓரே 
வாக்காசசீ சொல்லுகிருர்கள்‌” என்றாள்‌. அப்பா 
அதற்கு :---நவர்மைண்ட்‌. அந்தக்‌ குட்டி தஇிரண்டிருப்‌ 
பதைப்‌ பற்றி நமக்கு இரட்டை ஸந்தோஷம்‌. நமக்குப்‌ 
பணம்‌ கிடைக்கும்‌. அண்‌ பிள்ளை பிறக்கும்‌, குட்டி 
ஏராளமான அழகு. இந்த மாதிரி இடத்திலே ஐ டோன்‌ 
கேர்‌ எடேம்‌ எபெளட்‌ சாஸ்திரங்கள்‌. நாம்‌ சாஸ்திரநி 
களைப்‌ புல்லாக மதிக்கிறோம்‌” என்ருர்‌....- ்‌” என்று சாந்தா 
மணி சொன்னாள்‌. 


99 


இவர்கள்‌ இப்படிப்‌ பேசிக்‌ சொண்டிருகீகிற சத்தம்‌ 
என்‌ காதில்‌ விமுந்தது. என்னுடைய பாரிவை முழுவதும்‌ 
போலீஸ்‌ பார்தீதஸாரதி அய்யங்கார்மேல்‌ நின்றது. 
அவரைப்‌ பாரிகீதுக்‌ கொண்டேயிருகீசையிலே என்‌ மனதில்‌ 
திடீரென்று ஒரு யோசனை பிறந்தது. அங்கிருந்தவர்களில்‌ 
ரனக்குக்‌ சாரநீதரமணியின்‌ முகந்தரன்‌ புதிது 
பார்த்தலஸாரதி ஐயங்காரையும்‌ கெரியும்‌. அநீதகீ 
இழெவியையுநீ தெரியும்‌. அந்தக்‌ கிழவி அய்யங்காரிச்சியில்லை; 
ஸ்மார்த்தச்சி, அந்த கிராம முன்பின்‌ தங்சை. அவளுக்கும்‌ 
போலீஸ்‌ பார்த்நஸாரதி அப்யங்காருக்கும்‌ பால்யத்தில்‌ 
பலமான சாதல்‌ நடைபெற்று வந்ததென்றும்‌, அதனால்‌ 
போலீஸ்‌ பார்ிகீதஸாரதி அய்யங்காருக்கும்‌ மேற்படி இராம 
முன்ஸீபுக்கும்‌ பலமுறை யுதீதங்கள்‌ நடந்தனவென்றும்‌ , 
அந்த யுதீதங்களிலே ஒன்றின்போதுதான்‌ பார்கீதகஸாரதி 
அய்யங்காருக்கு ஒரு கண்ணில்‌ பலமான சாயம்பட்டு அது 
பொட்டையாய்‌ விட்டதென்றும்‌ நான்‌ சேள்விப்‌ 
பட்டஙண்டு. அந்தக்‌ கேள்வியையும்‌ மனதில்‌ வைத்துக்‌ 
சொண்டு இப்போது மேற்படி ஸ்திரீகளின்‌ ஸ்ம்பாஷணையின்‌ 
போது மே ற்படி அய்யங்காரின்‌ முகதீதில்‌ தேரன்றிய 
குறிப்புகளையும்‌ சவனித்தவிடதீதே என்‌ மனதில்‌ பின்வரும்‌ 
விஷயம்‌ ஸ்பஷ்டமாயிற்று. 


கிழவியினிடதீதில்‌ பழைய சஈதல்‌ தனக்கு மாராமல்‌ 
இன்றும்‌ தழல்‌ வீசிக்கொண்டிருக்கிறதென்ற செய்தியை 
ஐயங்கார்‌ கிழவியினிடம்‌ ஸ்திரப்படுத்திக்‌ சாட்ட 
விரும்புகிருரென்றும்‌, சாந்தாமணி முதலிய யுவதிகளின்‌ 
அருகேகூடதக்‌ தனக்கு அக்கிழவியின்‌ வடிவே அதிச ரம்ய 
மாகத்‌ தோன்றுகிறதென்று உணர்த்க விரும்புகிர 
ரென்றும்‌ தெரியலாயிற்று. ஆலை அவருடைய முசகி 
குறிப்புகுளிலே பாதி பொய்‌ நடிப்பென்பதும்‌ தெளிவாசப்‌ 
லப்பட்ட து. 


90 


ஏனென்றால்‌ சகாந்தாமணியையும்‌ அக்கிழவியையும்‌ 
ஒருங்கே தன்‌ சையால்‌ படைத்து, இருவருக்கும்‌ பிதா 
வாகிய பிரமதேவன்‌ கூடக்‌ சாந்தாமணியின்‌ ஸநீநிதியில்‌ 
அந்தக்‌ கஇழவியைப்‌ பார்க்கக்‌ கண்‌ கூசுவான்‌. அப்படி 
யிருக்கக்‌ இழவியின்மீது அங்கு காதற்‌ பார்வையை 
அசைவின்றி நிறுத்த முயன்ற போலீஸ்‌ பார்த்‌ தஸாரஇ 
ஐயங்காரின்‌ முயற்சி மிசவும்‌ நம்பக்கூடாத மாதிரியில்‌ 
நடைபெற்று வந்தது. 


இந்த ஸங்கதியில்‌ மற்றொரு விசேஷ?மன்னவென்றால்‌ 
மேற்படி அய்யங்காரை நான்‌ விருக்ஷ மறைவிலிருந்து 
சவனித்துக்‌ சொண்டு வந்ததுபோலவே காந்தாமணியும்‌ 
கிழவியும்‌ அவரை அடிக்கடி, கடைக்கண்ணால்‌ கவணித்துக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. பெண்களுக்குப்‌ பாம்பைக்‌ 
காட்டிலும்‌ கூர்மையான சாது; பருந்தைக்‌ காட்டிலும்‌ 
கூர்மையான சண்‌, எனவே பார்த்தஸாரதி அய்யங்கா 
ருடைய அசத்தின்‌ நிலைமையை நான்‌ சண்டது போலவே 
அந்த ஸ்திரீசளும்‌ கண்டு சொண்டனரென்பதை அவரி 
களுடைய முசக்குறிகளிலிருந்து தெரிந்து கொண்டேன்‌, 


என்னை மாத்திரம்‌ அம்மூவரில்‌ யாவரும்‌ கவனிக்க 
வில்லை. நான்‌ செடி கொடிகளின்‌ மறைவில்‌ நின்று 
பார்க்கபடியால்‌ என்னை அவர்களால்‌ கவனிக்க முடிய 
வில்லை. 


இப்படி யிருக்சையிலே அங்கு இருபது வயதுள்ள ஒரு 
மலையாளிப்‌ பையன்‌ பெருங்காயம்‌ கொண்டு வந்தான்‌, 
சில்லறையில்‌ பெருங்காயம்‌ விற்பது இவனுடைய தொழில்‌, 
இவன்‌ பலமுறை அந்தக்‌ கிராமத்துக்குப்‌ பெருங்காயம்‌ 
கொண்டு :வந்து விற்பதை நான்‌ பார்த்திருக்கிறேள்‌. 
இவனைப்பற்றி வேரரறான்றும்‌ நான்‌ விசாரித்தது 
கிடையாது. இவன்‌ பார்வைக்கு மன்மதன்‌ போலிருநர்‌ 


வா்‌ 
அ. 


தான்‌. சரிய விழிசளும்‌, நீண்‌ மூக்கும்‌, சுருள்‌ சுருளான 
படர்ந்த உச்‌9க்குடுமியும்‌, அவனைக்‌ சண்டபோது எனக்சே 
மோஹமுண்டாயிற்று. 


அந்த மலையாளி கணெற்றருசே வந்துட்கார்ந்து 
கொண்டு தகிழவியிடம்‌ தாஹத்துக்கு ஜலங்கேட்டான்‌ 
அவனைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ சாந்தாமணி நடுங்கிப்‌ 
போனதைக்‌ சவனித்தேன்‌. அப்பால்‌ அந்த மலையாளி 
காந்தாமணியை ஒரு முறை அற்றுப்‌ பார்த்தான்‌. 
அவள்‌ தன்‌ இடுப்பிலிருந்த குடத்தை நீரோடு நழுவ 
விட்டுவிட்டாள்‌. அது தெொரப்பெபன்று விழுந்தது. 
சாந்தாமணி அதை குனிந்தெடுத்து;...** ஐயோ, நான்‌ 
என்ன செய்வேனம்மா? குடம்‌ ஆறங்குல ஆழம்‌ அமுங்கிப்‌ 
போய்‌ விட்டதே? எங்கம்மா எனக்குக்‌ தூக்குத்‌ தண்டனை 
விதிப்பாளே?'” என்று சொல்லிப்‌ பெருமூச்சு விட்டாள்‌. 


மார்புத்‌ அணியை நெகிழவிட்டாள்‌; பொதியைமலைதீ 
கொடரை நோக்கினாள்‌. 


இந்தக்‌ சாந்தாமணி மேற்படி மலையாளிப்‌ பையனிடம்‌ 
சாதல்‌ வரம்பு மிஞ்சிக்‌ கொண்டவளென்பதகை நான்‌ 
தொலைவிலிருந்த தெரிந்த சொண்டேன்‌, பின்னிட்டு 
விசாரணை பண்ணியதில்‌ காந்தாமணியின்‌ பிதாவாகிய 
பார்த்தஸாரதி ஐயங்கார்‌ பூர்வம்‌ நெடுநாள்‌ மலையாளத்‌ 
தில்‌ உத்தியோகம்‌ பண்ணிக்‌ சொண்டிருந்தாரென்றும்‌, 
அங்கு மிசச்சிரிய குழந்தைப்‌ பிராய முதலாகவே 
சாந்தாமணிக்கும்‌ அந்த மலையாளிக்குு காதல்‌ தோன்றி 
அது நாளுக்குநாள்‌ வளர்ந்து வருகிறதென்றும்‌ வெளிப்‌ 
பட்டது. ஸப்‌- இன்ஸ்பெக்டர்‌ அய்யங்கார்‌ திரவிய 
லாபத்தை உத்தேசித்துக்‌ சாந்தாமணியைப்‌ பென்ஷன்‌ 
டூபடி. கலெக்டரும்‌ கூந்தலாபுரம்‌ ஜமீன்‌ திவானுமாகிய 
ஐம்பத்தைந்து வயதுள்ள சகோழம்பாடு ஸ்ரீநிவாஸாசார்யரி 


98 


என்பவருக்கு விவாகம்‌ செய்து கொடுத்துவிட்டரரீ, 
அந்த ஸ்ரீநிவாலாசார்யருடன்‌ வாழக்‌ காநீதாமணிக்கு 
சம்மதமில்லை. இந்தச்‌ செய்தியெல்லாம்‌ எனக்குப்‌ 
பின்னிட்டுத்‌ தெரியவந்தது. 


அன்று கிணற்றங்கரையில்‌ என்‌ சண்முன்னே நடநீத 
விஷயத்தை மேலே சொல்லுகிறேன்‌. சாந்தாமணி 
குடதீதை இடுப்பில்‌ வைத்துக்கொண்டு, “எங்கம்மா 
வைவாளே, நான்‌ என்ன சொல்‌வனம்மா?”?” என்று 
அமுது கொண்ட போனாள்‌. அனல்‌ அவள்‌ தன்னுடைய 
தாய்‌ தந்தையர்‌ இருந்த சத்திரத்துற்குப்‌ போகவில்லை, 
நேரே, அந்த ஊருக்கு மேற்கேயுள்ள நதிக்குப்‌ போனாள்‌. 
தாகத்துக்கு நீர்‌ குடித்த பின்பு மலையாளியும்‌ அந்த 
ஆற்றங்கரையை நோக்கச்‌ சென்றான்‌. ட தற்குள்பேே 
எனக்கு ஸந்தியா வந்தன சாலம்‌ நெடுந்தூரம்‌ தவறி 
விட்டபடியால்‌ நான்‌ அந்தக்கிணற்றடியைவிட்டு வீட்டுக்கு 
வநீது சேர்ந்தேன்‌. அன்று மாலை என்‌ வீட்டுக்கு மேற்படி 
இராமதீது வாத்தியார்‌ சுந்தர சாஸ்திரி வந்தார்‌. வந்தவரீ 
திடீரென்று:.., “சேட்டீர்களேர. விஷயத்தை; வெகு 
ஆசிசரியம்‌! வெகு ஆச்சரியம்‌; என்று கூக்கூரலிட்டார 


“என்ன ஓய்‌ ஆச்சர்யம்‌? நடந்ததைச்‌ சொல்லிவிட்டுப்‌ 
பிறகு கூக்குரல்‌ போட்டால்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ செளகர்ய 
மாக இருக்கும்‌” என்றேன்‌. :*௪சத்திரத்திலே ஸப்‌ - இன்ஸ்‌ 
பெக்டர்‌ பார்த்தசாரதி அய்யங்கார்‌ சங்கரநாதன்‌ 
கோவிலிருநீது வந்து இறங்கியிருக்கிராரோ, இல்லையோ? 
அவர்‌ ஒரு பெண்ணையுங்‌ கூட்டிக்கொண்டு வந்தாரி 
அவருடைய மகள்‌. அந்தக்‌ குட்டி வெகு அழசரம்‌, 
திலோர்த்தமை, ரம்பை யெல்லாம்‌ இவளுடைய காலிலே 
கட்டி அடிக்க வேண்டுமாம்‌. அதற்குப்‌ பெயர்‌ 
காந்தரமணியாம்‌. சொல்லுற போதே நாக்கில்‌ ஜலம்‌ 


99 


சொட்டுகிறது. சாந்தாமணி, சாந்தாமணி. என்ன நேர்த்தி 
பான நாமம்‌. ரஸம்‌ ஓழுகுகிறது...” 


இங்ஙனம்‌ ஸுந்தர சாஸ்திரி காந்தாமணியை 
வரிணித்தக்கொண்டு போவதை நான்‌ இடையே 
மறித்து :--*மேலே நடந்த சரித்திரதீதைச்‌ சொல்லும்‌”? 
என்றேன்‌. 

"அந்தக்‌ காந்தாமணியைக்‌ காணவில்லையென்று 
விடியற்காலமெல்லாம்‌ தேடிக்‌ சகொண்டிருந்தார்கள்‌. 
இப்போதுதான்‌ அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு தந்தி 
சடைத்ததாம்‌. இன்று பசல்‌ 3 மணிக்கு மேற்படி 
சாந்தாமணியும்‌, ஒரு மலையாளிப்‌ பையனும்‌ கிறிஸ்துவக்‌ 
கோவிலில்‌ விவாகம்‌ செய்து சொண்டார்களென்று அந்ததீ 
தந்தி சொல்லுகிறதாம்‌:” என்றமுர்‌. 

சில தினங்களுக்சப்பால்‌ மற்றொரு ஆச்சர்யம்‌ நடந்தது- 
கிராமதீது மாஜி போலீஸ்‌ சேவசர்‌ நரைத்த தலப்‌ 
பார்த்தஸலாரதி அய்யங்காரும்‌, அன்று இணெற்றங்‌ சரையில்‌ 
அவருடைய காதற்பார்வைக்‌ கிலக்காயிருந்த கிழவியும்‌ 
ரங்கூனுக்கு ஓடிப்‌ போய்விட்டார்கள்‌. பின்னிட்டு அந்தக்‌ 
கிழவி தலை வளர்த்துக்‌ கொண்டு விட்டாளென்றும்‌ 
பார்த்தஸலாரதி ஐயங்காரும்‌ அவளும்‌ புருஷனும்‌ 
பெண்ஜாதியுமாக வாழ்கிரறார்களென்றும்‌, அய்யங்கார்‌ 
அங்கொரு நாட்டுக்கோட்டை செட்டியிடம்‌ வேலை 
பார்த்துத்‌ தக்௪ சம்பளம்‌ வாங்கிக்கொண்டு க்ஷேமமாச 
வாழ்கிராரிசளென்றும்‌ ரங்கூனிலிருந்து செய்தி 
டைத்தது. 


பிராயச்சித்தம்‌ 


திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு என்பது தமிழ்‌ 
பழமொழி. முந்நாளில்‌ கடல்‌ வாணிகம்‌ செய்து நிறையப்‌ 


100 


பொருள்‌ ஈட்டி, வந்தாரிசள்‌. ஆனால்‌ சடல்‌ சடந்தாத்‌ 
ப்ராயச்சித்தம்‌ செய்துகொள்ள வேண்டும்‌ என்ற மூட 
கொள்சை எப்படியோ இடைக்காலத்தில்‌ புகுந்து 
விட்டது. நிறையப்‌ பொருள்‌ சம்பாஇிக்கவேண்டும்‌ என்பது 
பாரதியாரி சொள்கை, சடல்‌ சடந்தால்‌ ப்ராயச்சித்தம்‌ 
செய்து சொள்ள வேண்டுமென்ற மூடக்கொள்சையை 
மண்டையில்‌ ஓங்கி அடிக்கிறார்‌ பாரதியார்‌. மண்டையிஷ 
ஒங்கி அடிப்பதுமில்லாமல்‌ அதை குத்தும்‌ வெட்டுமென்று 
சாடுகிறார்‌ பாரதியார்‌. 1977 அம்‌ அண்டு ஜூன்மாதம்‌ 
27அம்தேதி வெளிவந்த பாரதியாரின்‌ ப்ராயசீசித்தட்‌ 
என்ற கட்டுரை இதை நன்கு விளக்குகிறது. இந்தச்‌ சுவை, 
யான சட்டுரையையும்‌ பார்ப்போம்‌. 


என்னுடைய ஸ்நேஹி தரிகளில்‌ ஒருவராகிய ரா.மராயரி 
இங்கிலாந்துக்குப்‌ போயிருந்தார்‌. தஇரும்பி வேதபுரத்துக்கு 
வந்தார்‌. அவருக்கு ஒருவிதமான வேதாந்தப்‌ பயித்தியம்‌, 
ப்ரம்மமே ஸத்தியம்‌. லோகமெல்லாம்‌ மித்தை. அதலால்‌ 
எல்லாரும்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்கொள்ள வேண்டும்‌, 
குலையை மொட்டை அடித்துக்கொள்ள வேண்டும்‌ 
சடைகளாசக்‌ திரித்து விடலாம்‌. அப்படிச்‌ செய்தாலும்‌ 
குற்றமில்லை. எப்போதும்‌ ஓம்‌, ஓம்‌” என்று சொல்லிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. அல்லது ஐம்புலன்களையும்‌, 
மனம்‌, புத்தி, சித்தம்‌, அஹங்காரம்‌ என்ற நான்கு அந்தச்‌ 
ஊர்ணங்களையும்‌ உள்ளே இமுத்துக்சொண்டு சுத்த ப்ரம்ம 
நிலையோ, அல்லது அதற்குப்‌ போகிற பாதையோ ஆகிய 
நிர்விகற்ப ஸமாதியில்‌ நிற்கவேண்டும்‌. இது அவருடைய 
மதம்‌; அனால்‌ அவருடைய நடை மற்ற மனுஷயர்களைப்‌ 
போலேதான்‌. 


ஸந்யாஸம்‌ வாங்கவில்லை; தலை மொட்டையுமில்லை 
சடையுமில்லை; ஓங்காரதீதைத்‌ தவிர வேறு வாரித்தை 


707 


ஞம்‌ சொல்லிக்கொண்டுதான்‌ வருகிறார்‌. நிரிவிகற்ப 
மமாதியிலே அவர்‌ இருப்பதை நான்‌ பார்த்ததே 
கிடையாது. 
மேற்படி. ராமராயர்‌ இங்கிலாந்தில்‌ இருக்கும்போது, 
ஐரோப்பியர்‌ சண்‌ பார்க்காமல்‌ சை எப்படிச்‌ சமைக்கும்‌? 
$ராப்பியர்‌ சமையல்‌ பண்ணின பதார்த்தங்களை 
நூளொன்றுக்கு நான்கு முறையாசப்‌ பத்து வருஷ காலம்‌ 
திர்விக்நமாக போஜனம்‌ செய்துகொண்டு வந்தார்‌. 
(இந்த விஷயத்தில்‌ அவர்‌ மேலே அதிசக்‌ குற்றம்‌ சொல்ல 
இடமில்லை. ஐரோப்பாவில்‌ ஐரோப்பியர்‌ சமையல்‌ 
பண்ணினதைத்‌ தின்னாமல்‌ எப்படிப்‌ பிழைக்க முடியும்‌? 
இவ்கிரு ந்து [ிரொம்மணப்‌ பரிசாரசர்களில்‌ நூறு 
தூழ்றைம்பது பேரைக்‌ சொண்டு லண்டன்‌ பட்டணத்தில்‌ 
*டியேற்றினால்‌, நம்மவர்சள்‌ போய்‌ ஜாதியாசாரங்களுக்கு 
ஜிரோதமில்லாதபடி அங்கிருந்து படித்து வைதக்‌ 
சலெக்டர்சளாகவும்‌ வைதிச பாரிஸ்டர்சளாகவும்‌ திரும்பி 
ர இடமுண்டாகும்‌. ஸ்வாமி விவேகானந்தர்‌ ஐரோப்பா 
விலும்‌, அமெரிக்காவிலும்‌ ஸஞ்சரித்த காலத்தில்‌ பசுக்கறி 
மிதலியவற்றை யதேஷ்டமாச சாப்பிட்டதாகப்‌ பாதிரிகள்‌ 
இந்தியாவில்‌ கூக்குரல்‌ போட்டதைப்‌ பொறுக்க 
ஏடியாமல்‌, சென்னப்‌ பட்டணத்திலிருந்து சில வைதிக 
8ஷ்யர்கள்‌ வருத்தப்பட்டு விவேசானந்தருக்குக்‌ காயிதம்‌ 
போட்டார்கள்‌. அடுத்த சப்பலில்‌ ஒரு வைதஇி௪ பரிசார 
சீனும்‌, வைதிக போஜனங்களும்‌ இந்தியாவிலிருந்து 
ல ப்பினால்‌, தான்‌ வைதிகசமாக உண்பதில்‌ ஆக்ஷேபமில்லை 
யன்று விவேகானந்தர்‌ மறுமொழி எழுதினாரரம்‌.) 
சாமராயர்‌ இங்கிலாந்தில்‌ போய்ப்‌ பத்து வருவ அகாலம்‌ 
இருந்து வியாபாரம்‌ பண்ணிவிட்டுக்‌ கொஞ்ச காலத்துக்கு 
முன்பு, வேதபுரத்துக்குவந்து சேர்ந்தார்‌. இங்கே அவர்‌ 
கையில்‌ கொஞ்சம்‌ காசிருப்பதைக்‌ சண்டு சில வைதிகர்கள்‌ 







702 


அவரைப்‌ ப்ராயச்சித்தம்‌ செய்து கொள்ளும்படி, சொன்னு 
கள்‌. அவர்‌ பண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால்‌ இந 
வந்த பிறகு சுத்தமான பிராமணர்‌ சமையல்தான்‌ சரப்பீர 
இருரி. பிராமண ஆசாரம்‌ அவருஙஃ்கு நன்றாக ஒத்த 
வருகிறது. உடம்புக்கு ஒன்றும்‌ செய்வதில்லை. மறு 
நடைகளும்‌ அப்படியேதான்‌. மூன்று வேளையும்‌ ஸந்த்மு 
வந்தனம்‌; மாத்யான்ஹிசங்கள்‌ தவறுவதில்லை. அமரவான 
தோறும்‌ சரியான தர்ப்பணம்‌; வருஷதீதில்‌ ஐந்தார 
சிராத்தம்‌ எல்லாம்‌ கிரமமாகவே நடத்தி வருகிறார்‌. ஓர 
ஒரு புரோஹிதரும்‌ அனேக லெளகிகரும்‌ இவரை ஜாதிய 
சேர்த்துக்கொண்ட மாதிரியாகவே நடந்து வருகிரூர்சள்‌ 
பல புரோஹிதரும்‌, சில லைளகிகரும்‌ சொஞ்சம்‌ ஓட்டியும்‌ 
ஒஓட்டாமலும்‌, தாமரை நீர்‌ போலீருக்கிறுர்கள்‌. சிலு 
ஓட்டாமலே விலகியிருக்கிறார்கள்‌. போன மாஸம்‌ மேற்ஸ்ூ 
ராமராயர்‌ என்னிடம்‌ ஊரிக்காரருடைய திருப்தியை 
உத்தேசித்துத்தான்‌ ப்ராயச்சித்தம்‌ பண்ணிக்சொள்‌௭ 
இஷ்டப்படுவதாக அறிவித்தார்‌. நான்‌ உடனே மேற்படி 
விஷயத்தை இந்த ஊர்‌ வைதிகர்களுக்கெல்லரீ்‌ 
தரோமணியாகிய ரங்கநாத சாஸ்திரிகலிடம்‌ போய்‌! 
சொன்னேன்‌. இந்த ரங்கநாத ரஸ்திரிகளுடை॥ 
மாப்பிள்ளை ஒருவன்‌ ரங்கூனிலே போய்க்‌ சாபிக்‌ கடை 
வைத்திருக்கிறான்‌. தமிழ்த்‌ தேங்குழல்‌, தமிழ்‌ முறுக்கு 
தோசை, வடை, கடலைச்‌ சுண்டல்‌ முதலிய பக்ஷணங்களை! 
கொஞ்சமேனும்‌ வடஇந்தியா ஆரிய சம்பந்தமில்லாதபி 
நன்றாகப்‌ பண்ணிக்கொடுத்து, அங்குள்ள தமி] 
மக்களெல்லாம்‌, இந்த பிராமணனை மிகவும்‌ அருமையாகி 
பாராட்டினபடியால்‌ நல்ல பணக்காரனாக, அங்கே தன) 
மனைவியாகிய மேற்படி சாஸ்திரிகுளுடைய பெண்ணும்‌ 
தானும்‌ நாலைந்து குழந்தைசளுமாக செளக்கியத்தே! 
வாழ்ந்து வருகிறான்‌. இந்தக்‌ காரணத்தை யொயபீ] 


7102 


மேற்படி, ரங்கநாத சாஸ்திரிகள்‌ மாப்பிள்ளையுடன்‌ 
எவ்விதமான சம்பந்தமுமில்லாமல்‌ சத்திரித்துவிட்டார்‌. 
இவருடைய மனைவி மூலமாகக்‌ காயிதப்‌ போக்குவரவு 
நடக்கிறது. அதில்கூட இவர்‌ சவனம்‌ செலுத்துவதில்லை. 
இதே காரணத்தை யனுசரித்து, அதாவது, அவருடைய 
மாப்பிள்ளை ரங்கூனுக்குப்‌ போனதை உத்தேசித்து, இந்த 
சாஸ்திரிகள்‌ தம்முடைய வைதிகத்தை மிசவும்‌ விஸ்தாரப்‌ 
படுத்தி வைத்திருக்கிழறார்‌. மற்றவர்களுடைய வைதிகம்‌ 
அறுமுமமென்று வைத்துக்கொண்டால்‌ இவருடைய 
வைதிகம்‌ பன்னிரண்டு முழம்‌, இந்த ப்ராமணர்‌ இங்சே 
வைதிகர்களுக்குத்‌ தலைவா்‌. இவரிடம்‌ நான்‌ பேரய்‌ 
ராமராயருக்குப்‌ பிராயச்சித்தம்‌ செய்து வைக்க வேண்டு 
மென்று சொன்னேன்‌. 
அப்போது மேற்படி ரங்கநாத சாஸ்திரிகள்‌ என்னைப்‌ 
பார்த்து, **நீர்‌ இந்த விஷயத்தை ஏன்‌ சவனிக்கிறீர்‌?'” 
என்று சேட்டார்‌. நான்‌ வைதிகமென்றும்‌ அவர்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ கேள்விக்கு நான்‌ மறுமொழி 
சொல்லாமல்‌, **ஸமுத்ர யாத்திரை செய்தவன்‌ பண்ண 
வேண்டிய ப்ராயச்சித்த மெப்படி2”” என்று சேட்டேன்‌; 
இது வரைக்கும்‌ சொன்ன கதை யெல்லாம்‌ பீடிகை. இனி 
மேல்‌ எழுதப்போகிற வசனங்களே நான்‌ சொல்லவந்த 
விஷயம்‌. ப்ராயச்சித்தம்‌ கடல்‌ யாத்திரைக்கு எப்படி. 
நடத்த வேண்டுமென்று நான்‌ கேட்டதற்கு, ரங்கநாத 
சாஸ்திரி சொல்லிய மறுமொழி கொஞ்சம்‌ தர்க்ச சாஸ்த்ர 
ஸஹானியாச இருந்தபோதிலும்‌ எனக்சே கேட்க ரஸமாக 
இருந்தபடியால்‌, பிறருக்கும்‌ தெரிவிப்போம்‌ என்ற 
எண்ணத்துடன்‌ இங்செழுதலானேன்‌.) ரங்கநாத சாஸ்திரி 
கள்‌ சொல்லுகிருர்‌ : -- 
“இங்கிலீஷ்‌ படித்தவன்‌ பண்ணுற ப்ராயச்சித்த 
மல்லரம்‌ *ஹம்பக்‌* (பொய்‌ வேஷம்‌) ப்ரரயச்சித்தம்‌, 


104 


இங்கிலீஷ்‌ படித்தவனுக்கு இந்த விஷயத்தில்‌ கொஞ்ச 
மேனும்‌ நம்பிக்கை கிடையாது. ருஷ்யாவிலே ராஜ்யம்‌ 
புரண்டு போச்சுதாமே. ஜாதி குலமெஃலாம்‌ லோக முழு 
திலும்‌ தலை$ழோசக்‌ சவிழ்ந்து போமென்று ஆனிபெஸண்ட்‌ 
பத்திரிகையில்‌ போட்டிருந்ததாமே! *தன்‌ மத்யே” இன்னு 
மொரு பேச்சு உம்மிடத்தில்‌ சேட்க வேண்டுமென்று 
நினைத்துக்‌ கொண்டேயிருந்தேன்‌. ஆனி பெஸண்டுக்கு 
அஷ்டமாசித்துகளும்‌ வருமென்று தஞ்சாஷரில்‌ ஒரு பெரிய 
யோசீசவரார்‌ என்னிடம்‌ நேரில்‌ சொன்னார்‌... உமக்குத்‌ 
தெரியாதா? போகட்டும்‌ போம்‌...... மொத்தத்தில்‌ உத்தம 
ஸ்த்ரீ, வெள்ளைக்கார ஜாதியில்‌ பிறந்து நம்முடைய 
ஹிந்து மதத்தைசி சேர்ந்து விட்டதாக வாயினாலே 
எப்போது சொன்னாளே, அவள்‌ நம்மைச்‌ சேர்ந்த 
வளாக்வே நினைக்க வேண்டும்‌. இந்த விஷயத்தில்‌, காளி 
தாரஸரே, நம்முடைய அபிப்ராய மென்னவென்றால்‌, எந்தக்‌ 
குலமாக, எந்த ஜாதியாக இருந்த போதிலும்‌, நமது 
அலயத்தில்‌ வந்து கும்பிட்டால்‌ அவர்களை நாம்‌ ஹிந்து 
வாக நினைத்து ப்ரேமை செலுத்த வேண்டும்‌. இந்த ஆனி 
பெஸன்ட்கூட பூமி முழுதிலும்‌ ஸஹோதரத்வமும்‌ ஸமத்‌ 
துவமும்‌ ஏற்படப்‌ போகிறதென்று சொல்லுவதாசக்‌ 
கேள்வி. அந்த வார்த்தை ஸத்தியமாகத்தான்‌ இருக்கும்‌, 
அந்தம்மாள்‌ வெகு தூரம்‌ படித்தவளாமே? அஷ்டமா 
ஸிதீதி யென்கிற வார்த்தை வந்தால்‌ அஸாதாரணமான 
புத்தியாவது உண்டு _ன்பது நிச்சயந்தானே? நம்முடைய 
சாஸ்திரங்களும்‌ அப்படியேதான்‌ சொல்லுகின்றன. சலி 
மேலே போகப்போக ஜனங்களுக்குள்ளே சலப்பு மிகுதிப்‌ 
பட்டு கடையிசில்‌ ஒரே குலமாய்‌ விடுமென்று சாஸ்த்ரம்‌ 
சொல்லுகிறது. ஆனல்‌ அது செட்ட அர்த்தத்திலே 
சொல்கிறது. எல்லாரும்‌ ஓரே குலமாய்க்‌ செட்டுப்‌ 
போவார்களென்று சொல்லுகிறது, யதார்த்தம்‌ அப்பழ்‌ 


105 


யில்லை. ப்ரஹ்மாலட புராணத்தில்‌ நான்‌ ஒரு சுலோகம்‌ 
படித்தேன்‌. அது இப்போது ஞாபகமில்லை. அதிலே என்ன 
போட்டிருக்கிறென்றால்‌, சலியுசத்திலேயே ஒரு கிருதயுகம்‌ 
வரும்‌ என்று போட்டிருக்கிறது. கலி முற்றி உலகம்‌ நா௫ 
ழாய்ப்‌ போகுமென்றே வாக்யங்களை நான்‌ சோதனை 
போட்டுப்‌ பாரர்த்திருக்கிறேன்‌. அவற்றை யெல்லாம்‌ 
சாட்டிலும்‌, மேற்படி. ப்ூஷ்மாண்ட புராண வாக்யமே 
ப்ரமாணமென்று நான்‌ நிச்சயமாக ௬ஐ-ப்படுத்துவேன்‌. 
தாலிதாஸரே, நீரும்‌ அதை நம்பும்‌. இதெல்லாம்‌ ஏன்‌ 
சொல்லுகிறனென்றால்‌ உம்முடைய ஸ்நேகிதர்‌ ராமராயர்‌ 
ப்ராயச்சித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளப்‌ போடூறதாகச்‌ 
சொன்னீரே? அது அவ௫யமில்லை. இன்னும்‌ கொஞ்ச 
சாரலத்தில்‌ கிருதயுகம்‌ வந்து விடுமானால்‌, அவருக்கு 
பாதொரு இிரமுமில்லை. எல்லாரும்‌ ஸமானம்‌. அட 
ருதயுசம்‌ வரவேயில்லை; இந்தக்‌ சகலியுகமே சரகவதமாக 
இருக்கப்‌ போகிறதாக வைத்துக்கொள்வோம்‌. அதிலும்‌, 
அதிகமாகப்‌ பொய்‌ சொல்லாமல்‌ இருப்பது விசேஷம்‌. சலி 
தானாகம முற்றுவது போதாதென்று நாம்‌ ஒரு பக்கம்‌ 
அதைப்‌ பொய்சொல்லிப்‌ பழுக்க வைப்பதில்‌ என்ன சுகம்‌? 
£டல்‌ யாத்திரை பண்ணினால்‌ என்ன குடி முழுகிப்‌ போச்சு? 
ரன்‌ வாணும்‌, காளிதாஸரே! உம்மைத்தான்‌ கேட்கிறேன்‌, 
டல்‌ யாத்திரை பண்ணினால்‌ என்ன? இருக்கிற பிராமணர்‌ 
ஈளெல்லாரும்‌ ஸ்மிருதி வாக்யம்‌ தவராதபடிதான்‌ நடக்‌ 
ரர்சளோ? நம்முடைய மாப்பிள்ளை ரங்கூனுக்குப்‌ போய்‌ 
4ங்கே நல்ல கோடீசுவரனாக வாழ்கிறான்‌. மயிலாப்பூர்‌, 
நிருவல்லிக்கேணி, பங்கஷஞார்‌, இருச்சினாப்பள்ளி, தஞ்சாவூர்‌, 
நதுச்சேரி, கும்பகோணம்‌ இத்யாதி க்ஷத்ரங்களில்‌ 
மடிக்கும்‌ இங்கிலீஷ்‌ பிராமணர்சளுக்குள்ளே ஸந்த்யா 
[ந்தனம்‌ எவ்வளவும்‌ சொற்பம்‌? தீர்க்த பானம்‌ கூட 
ட்க்கத்தான்‌ செய்கிறது. ராம ராமா! இந்த ரிஷிச 
பூவரச 


106 


ளெல்லாரும்‌ என்ன ப்ராயச்சித்தம்‌ பண்ணுகிரர்கள்‌? எஞ்‌ 
மாப்பிள்ளை ரங்கூனில்‌ நித்ய கார்மானுஷ்டானங்கள்‌ தவரு 
மல்‌ நடத்திவருகிறானென்று கேள்வி. அவன்‌ வந்தால்‌ ஜாத 
ப்ரஷ்டன்‌ தானே? ப்ராயச்சித்தம்‌ பண்ணினால்கூட 
நான்‌ சேர்த்துக்கொள்ள மாட்டேன்‌. தள்ளுங்காணும்‌, 
ப்ராயச்சித்தமாவது, வெங்காயமாவது! நான்‌ ஏதோ 
உதர நிமித்தமாக இந்த வைதிசத்தை விடமூடியாமர்‌ 
கட்டுப்பட்டுக்‌ கிடக்கிறேன்‌. இதில்‌ மற்றவர்‌ வந்த 
சோர்வதிலே எனக்கு ஸம்மதமில்லை. ராமராயர்‌ ப்ராயச்‌ 
சித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளுவதில்‌ எனக்கு இஷ்டமில்்‌ல, 
ரூபாய்‌ ஐந்நூறு கொடுத்தால்‌ செய்து வைக்கியறன்‌, 
ஆக்ஷேபமில்லை. அப்படியே அவர்‌ ப்ராயச்சித்தம்‌ செய்‌ 
தாலும்‌, நான்‌ அவருடன்‌ பந்தியிலிருந்து சாப்பிட 
மாட்டேன்‌” என்றார்‌. இதை நான்‌ ராமராயரிடம்‌ வந்த 
சொன்னேன்‌. ராமராயர்‌ பீ்ராயச்சிக்த யோசனையை 
நீக்கி விட்டார்‌. 


பாரதியாரும்‌ பாட்டும்‌ 


பாரதியார்‌ சிறந்த இசை ஞானம்‌ உடையவர்‌ 
ஈகானாமுதம்‌ படைத்த சாட்சி மிக விந்தையடா” 
“பாட்டினைப்‌ போல்‌ ஆச்சரியம்‌ பாரின்மிசை இல்லையடா!" 
என்று பாடியவர்‌ அல்லவா பாரதியார்‌? ஆகையால்‌ இவர்‌ 
பாட்டைப்‌ பற்றிக்‌ கூறிய கருத்துகள்‌ மிகுந்த சவனத்தி/ 
குரியவை. அவர்‌ தொடர்ந்து பத்து முப்பது இர்‌ த்‌ தனர்‌ 
சளையே பாடுவதில்‌ தமது அமழுகீதமான சண்டன த்தைச்‌ 
தெரிவிக்‌இருர்‌. 

சங்கீதத்தைப்‌ பற்றி அவர்‌ கூறுவதரவது : 

“நானும்‌ பிறந்தது முதல்‌ இன்று வரை பார்த்தி 
கொண்டே வருகிறேன்‌. பாட்டுக்‌ சச்சேரி தொடடி8 


107 


இறது. வித்வான்‌ வாதாபி சணபதிம்‌' என்று ஆரம்பஞ்‌ 
செய்கிறார்‌. “ராம நீ ஸமான மெவரு”, “மரியாத சாதுரா”, 
(வரமு லொஸக” ஓயையோ, ஐயையோ! ஒரே சதை. 


எந்த ஜில்லாவுக்குப்‌ போ, எந்த கிராமத்திற்குப்‌ பே, 
எந்த 'விதீவான்‌” வந்தாலும்‌, இதே சதைதான்‌. தமிழ்‌ 
நாட்டு ஜனங்களுக்கு இரும்புக்‌ காதாக இருப்‌பதால்‌, 
இரும்பத்திரும்பத்‌ இரும்பத்தரம்ப ஏழெட்டுப்‌ பாட்டுக்‌ 
களை வருஷக்கணக்காசக்‌ சேட்டுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தோற்காது உள்ள தேசங்களிலே இந்தத்‌ துன்பத்தைப்‌ 
பொறுத்துக்‌ கொண்டிருக்க மாட்டார்கள்‌. 


“பூர்விச மஹான்சளுடைய பாட்டுக்களை மறந்து 
போய்‌ விடவேண்டும்‌” என்பது என்னுடைய சகஷியன்று, 
அவற்றை அர்த்தத்துடன்‌ பாடவேண்டும்‌. பதங்களைப்‌ 
பிழையாக உச்சரிக்கக்‌ கூடாது. பதங்களை வாய்விட்டுதீ 
தெளிவாகச்‌ சொல்ல வேண்டும்‌. விழுங்கிவிடக்கூடாது. 
பத்து முப்பது &ர்த்தனங்களையே ஓயாமற்‌ பாடி, 
ஸங்ககத்தை ஓரு தொல்லையாகச்‌ செய்துவிடக்கூடாது” 
என்று மேலும்‌ சொல்லுகிரறூர்‌. 

புதிய புதிய கீர்த்தனங்களை வெளியே சொண்டுவர 
வேண்டும்‌. இப்போது ஸங்கீத வித்வான்‌ ௧ளிலே தலைமைப்‌ 
பட்டிருப்போர்‌ தமிழிலே புதிய மெட்டுக்களில்‌ &ர்க்தனங்‌ 
கள்‌ செய்ய முயலவேண்டும்‌. நவரஸங்களின்‌ தன்மை 
களையும்‌, இன்னின்ன ராகங்களை, இன்னின்ன விதங்களிலே 
பாடினால்‌, இன்னின்ன ரஸங்கள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌ 
கற்றுத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ அவசியம்‌'” என்பது பாரதி 
யாரின்‌ கருத்து. 


*பார்வகாலத்து மஹான்சளுக்குகத்‌ தெய்வப்‌ பிரஸாத 
மிருந்தது. எங்களுக்கில்லையே? என்ன செய்வோம்‌? என்று 
புதிய வித்வான்‌௧௪ள்‌ புதிய கீர்த்தனங்கள்‌ அமைப்பதிலே 


106 


ன்‌ வாங்கக்‌ கூடாது. தெய்வங்கள்‌ இறந்து போசவில்லை, 
இப்போதும்‌ அவற்றை உபாஸனை செய்து அவற்றின்‌ அருள்‌ 
பெறலாம்‌. தெய்வப்‌ பிரஸலாதத்தை ஒருவன்‌ பக்தியாலும்‌, 
ஜீவதயையாலும்‌, தநோர்மையாலும்‌, உண்மையாலும்‌, 
இடைவிடாத உழைப்பினாலும்‌ ஸம்பாதிக்க முடியும்‌”” என்‌ 
றிவ்வாறு தெளிவாகச்‌ சொல்லுகிருர்‌ நம்‌ சவிஞர்‌. 

நாட்டிலே ஸங்கீதத்திற்குச்‌ சரியான போஷணை 
செய்யும்‌ ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ இல்லை. எங்களுக்கு 
ஜீவனே கசகஷ்டமாயிருக்கிறது. மனக்கஷ்டம்‌ இல்லாமல்‌ 
இருந்தாலன்றோ ரஸஞானத்தை வளரித்துக்‌ கொண்டு 
போகலாம்‌. சில வருஷங்களுக்குள்ளே சில &ீர்த்தனங்களை 
வரப்படுத்திக்‌ கொண்டு ஜீவனத்திற்கு வழி தேட 
வேண்டிய ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது. என்ன செய்யலாம்‌! 
என்று நினைத்து மனமுடைந்து போகவேண்டாம்‌. 


ஊரே யஜமானன்‌ 


இப்போது உலச முழுவதிலுமே ராஜாக்களையும்‌ பிரபுக்‌ 
களையும்‌ நம்பி வித்தை பழகும்‌ காலம்‌ போய்விட்டது, 
பொது ஜனங்களை நம்பவேண்டும்‌. இனிமேல்‌ கலைகளுக்‌ 
கெல்லாம்‌ போஷணையும்‌ ஆதரவும்‌ பொது ஜனங்களிட 
மிருந்து கடைக்கும்‌. அவர்களுக்கு உண்மையான அபிருர 
உண்டாக்கிக்‌ கொடுப்பது வித்வான்‌௪ளுடைய கடமை; 
பிறகு, நல்ல போஷணை கிடைக்கும்‌. ஒரு பிரபு மாதம்‌ 
ரூபாய்‌ 100 கொடுப்பான்‌. ஊர்‌ சேர்ந்தால்‌ தலைக்குக்‌ சால்‌ 
ரூபாயாக வரூல்‌ பண்ணி மாதம்‌ 1000 ரூபாய்‌ கொடுக்கும்‌, 
ஊரையே யஜமானனாசகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
... ஊர்தான்‌ ராஜா. இந்த ராஜாவுக்கு ஆரம்பத்திலே 
கொஞ்சம்‌ ஞானம்‌ அளித்துப்‌ பழக்கங்‌ கொடுத்தால்‌ 
வித்தைகளுக்கு எவ்விதமான குறைவும்‌ ஏற்படாது. 


709 


பாரதியார்‌ வாக்கு ஆழ்ந்து சிந்திதீதற்குரியது. இதன்‌ 
விரிவை மேலும்‌ தெரிந்து கொள்ள வே்‌-டுமானால்‌ 
என்னுடைய பாரதியும்‌ பாட்டும்‌ என்ற நூலைப்‌ பாரீக்கவும்‌. 
கர்நாடச சங்தேம்‌ மங்கிவருவதை உணர்ந்தாவது, பாரதி 
றார்‌ சருத்தை ௪ளன்றிப்‌ பார்க்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ 
கரீநாடச சங்தேம்‌ ஓர்‌ ஒப்பற்ற கலை, இசை கெல்லாம்‌ 
சரம்‌. இது வீணாக ஆதரிப்பாரற்றுப்‌ போசக்‌.கூடாது. 


உங்கள்‌ சிவன்‌ வழியே வருவதில்லை 


நாராயண குரு பெரிய சமூக அபீர்திருத்தவாதி. பல 
எதிர்ப்புக்களிடையே இீயர்சளின்‌ முன்னேற்றத்திற்காகப்‌ 
ப்ரடுபட்டவர்‌ி,. 


ஒரு சமயம்‌, ஒரு நம்பூதிரி பிராம்மணன்‌, ரயில்‌ 
பயணத்தின்போது, “நீதானா சிவபிரதிஷ்டை செய்கிற 
வன்‌ 2” என்று கோபத்தோடு கேட்டாராம்‌. 


நாராயண குரு அமைதியாகவும்‌ நகைச்சுவையோடும்‌ 
பதில்‌ சொன்னார்‌: **உங்கள்‌ வனே வேறு; நான்‌ அதைப்‌ 
பிரதிஷ்டை செய்யவில்லை. எங்கள்‌ சிவனே வேறு; அதைத்‌ 
தான்‌ பிரதிஷ்டை செய்கிறேன்‌. உங்கள்‌ சிவன்‌ வழிக்கே 
ரங்கள்‌ வருவதில்லை” என்றாராம்‌. 


தீயர்கசுடைய சிவன்‌ 


“இவர்‌ கோயில்கள்‌ கட்டினதைப்பற்று இதர ஜாதி 
ர்‌ வருத்தப்படவில்லையா?”' என்று வேதவல்லியம்மை 
ரஈஈட்டாள்‌. 

₹₹அம்‌, அவர்களுக்குக்‌ கோபம்தான்‌. ஒரு நாள்‌ 
பந்த நாரர்யணஸ்வாமி ரயில்யாதீதிரை செய்கையில்‌, 
வர்‌ ஏறியிருந்த வண்டியில்‌ ஒரு;நம்பூரி பிராமணர்‌ வந்து 


110 


சேர்ந்தார்‌. அந்த நம்பூரி இவரை நோக்கி, இடது சை? 
சிறுவிரலை நீட்டிக்கொண்டு, **(பெயரென்ன?”' 
கேட்டார்‌. 


என்று 

“என்‌ பெயர்‌ நாணு என்று ஜனங்கள்‌ சொல்‌ஏ 
வார்கள்‌” என்று நாராயணஸ்வாமி சொன்னார்‌. 

* தஇயார்களுக்குக்‌ கோயில்‌ கட்டிக்கொடுக்கும்‌ ஸந்யாஸீ 
நீர்‌ தரனோே?”” என்று நம்பூரி சேட்டார்‌. 

“அம்‌” என்று ஸ்வாமி சொன்னார்‌. '*பிராமணர்‌ 
பிரதிஷ்டை செய்து பூஜிக்கவேண்டிய தெய்வத்தை, நீர 
பிரதிஷ்டை செய்யும்படி. உமக்கு யார்‌ அதிகாரம்‌ கொடுச்‌ 
தார்கள்‌?” என்று நம்பூரி கேட்டார்‌. 

அதற்கு நாராயணஸ்வாமி: **பிரரமணர்களுடைய 
சிவனை நான்‌ பிரதிஷ்டை செய்யவில்லை. நான்‌ பிரதிஷ்டை 
செய்தது இயார்களுடைய சிவன்‌, இதில்‌ தாங்கள்‌ வருத்தப்‌ 


படவேண்டாம்‌. தங்களுடைய சிவன்‌ வழிக்கே நாங்கள்‌ 
வரவில்லை” என்றார்‌. 


பாரதியாரும்‌ ஆசார திருத்த மஹாசபையும்‌ 

பாரதியார்‌ அசார திருத்த மஹா௫பையின்‌ தீர்மான 
களைப்‌ பற்றிப்‌ பெரிதும்‌ நம்பிக்கை வைத்‌தஇிருக்கிருர்‌ 
அரசியல்‌ ஏர்திருத்தம்‌ வேண்டுமென்றால்‌, அந்‌ நி॥ 
அரசாங்கத்தாரிடமிருந்து எதர்பார்க்க வேண்டும்‌. ஆனார்‌ 
சமூக சீர்திருத்தங்களுக்கு அவ்வாறு வேண்டியதில்ல 
இந்தச்‌ சீர்திருத்தங்களும்‌ நடைமுறையில்‌ கொண்ட 
வராததுபற்றி அவர்‌ எள்ளி நகையாடுகிறூர்‌. அதி 
பின்வரும்‌ கட்டுரையால்‌ வெளியாகின்றது. 


இப்போது நடைபெறும்‌ 1920-ம்‌ வருஷம்‌ ஜுூகீ 


71717 


அடுத்த இரண்டு மூன்று தினங்களும்‌ திருநெல்வேலியில்‌ 
மாகாண அசாரத்‌ திருத்த மஹாஸபை”” நடைபெறும்‌ 
என்று தெரிகிறது. 27-ந்‌ தேதியன்று மாசாணத்து ராஜரீக 
மஹாஸபை திருநெல்வேலியில்‌ கூடுகிறது. அதை 
அனுசரிதீது, அதே பந்தரில்‌ ஆசாரஸபையும்‌ நடக்கும்‌. 


22-ந்‌ தேதி முதல்‌, இரண்டு மூன்று நாள்‌ கூடி, அங்கு 
நம்‌ மாகாணத்து ஆசாரத்‌ திருத்தக்காரர்‌, வழக்கப்படி 
விவாதங்கள்‌ நடத்து, மாமூலைத்‌ தழுவி சல தீர்மானங்கள்‌ 
செய்து முடித்துப்‌ பின்பு கலைந்து விடுவார்கள்‌. 


எனக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ அழைப்புக்‌ கடிதத்தைப்‌ 
பார்க்குமிடத்தே, இந்த வருஷம்‌ நடப்பது இருபத்து 
ரண்டாவது வருஷக்‌ கூட்டமென்று விளங்குகிறது. சென்ற 
இருபத்திரண்டு வருடங்களாக இம்‌ மாசாணத்திலுள்ள 
ஆசாரதீ திருத்தக்‌ கூட்டத்தார்‌ வெறுமே ஸபைசள்‌ கூடித்‌ 
தீர்மானங்கள்‌ செய்திருப்பதேயன்றி உறுதியான வேலை 
என்ன செய்திருக்கிறார்கள்‌ என்பதை அறிய வழியில்லை, 


ராஜரீச மஹா சபையில்‌ செய்யப்படும்‌ தீர்மானங்கள்‌ 
கரரியத்துக்கு வராவிட்டால்‌, **அதற்கு நாம்‌ என்ன 
செய்யலாம்‌? அதிகாரிகள்‌ பார்த்து வரங்கொடுத்தால்‌ 
தானே உண்டு. நாம்‌ கேட்க மாத்திரமே குகுது 
புடையோர்‌. நம்முடைய விருப்பங்கள்‌ நிறைவேற வேண்டு 
மாயின்‌, அதற்கு அதிகாரிகளின்‌ தயவு வேண்டும்‌, அல்லது 
இங்கிலீஷ்‌ பாரீலிமெண்டின்‌ தயை வேண்டும்‌. அவை 
நிறைவேருமலிருப்பதுபற்றி நம்மீது குறை கூறுதல்‌ 


பொருந்தாது” என்று சாக்குப்போக்குச்‌ சொல்ல 
இடமிருக்கிறது. 


ஆசாரத்‌ இருத்த மஹா சபையின்‌ விஷயமோ அப்படி, 
பிலை. இதில்‌ நம்மவர்கள்‌ செய்யும்‌ தீர்மானங்களை நிறை 


114 


வேற்றவேண்டியவர்களும்‌ நம்மவரே யன்றீப்‌ பிறரில்லை, 
௮ இகாரிசளின்‌ தயவு வேண்டியதில்லை. இங்கிலீஷ்‌ பார்லி 
மெண்டின்‌ கருணையும்‌ அவசியமில்லை. இதில்‌ நாமே வர்‌ 
கேட்டு, நாமே வரங்கொடுக்க வேண்டும்‌. அப்படியிருந்‌ 
தும்‌, இந்த ஆசாரத்‌ திருத்தக்‌ கூட்டத்தாரின்‌ முயற்சிகள்‌ 
ராஜ்யத்‌ திருத்தக்‌ கூட்டத்தாரின்‌ பிரயத்தனங்களைக்‌ காட்‌ 
டிலுங்கூடக்‌ குறைவான பயன்‌ எய்தியிருப்பதை நோக்கும்‌ 
போது மிகவும்‌ வருத்தமுண்டாகிறது. 


இந்த தேசத்து ஜனத்தலைவர்கள்‌ மனிதர்களா? அல்‌ 
லது வெறும்‌ தோல்‌ பொம்மைகள்‌ தானா? இவர்கள்‌ மனித 
ஹ்ருதயத்தின்‌ ஆவலையும்‌, மனித அறிவின்‌ நிச்சயத்தை 
யும்‌, அவற்றின்‌ பெருமைக்குத்‌ தக்கபடி. மதிப்பிடுகிருர்‌ 
சளா? அல்லது வெறும்‌ புகையொத்த பதார்த்தங்களாசச்‌ 
சணிக்கிருர்களா? 


மேற்படி அசாரத்‌ இருத்த ௪சபைகளிலே அறிவுடைய 
மனிதர்‌ பலர்‌, ஜனத்தலைவர்களும்‌, உத்தியோக பதள்‌ 
களில்‌ உயர்ந்தோரும்‌, பிரபுக்களும்‌, ர்த்தி பெற்ற 
பண்டிதர்களும்‌, சாஸ்திரிகளும்‌, நீதி நிபுணர்களும்‌ கூடி 
அறிவுடன்‌ வாதங்கள்‌ நடத்தி, அறிவுடன்‌ சில தர்மானம்‌ 
கள்‌ செய்து முடிக்கிறார்கள்‌. அப்பால்‌, ௮.த்‌ இர்மானங்கமத்‌ 
தமது சொந்த ஒழுக்கத்திலும்‌ தேச ஜனங்களின்‌ நடை 
யிலும்‌ செய்சைகளாச மாற்றுவதற்குரிய முயற்சிகள்‌ 
ஒன்றுமே நடப்பதில்லை. எனவே, மனித அறிவை 
இவர்கள்‌ களைந்துபோடும்‌ குப்பைக்கு நிகராசவே மதி4 
கருர்கள்‌ என்று தோன்றுகிறது. மேலும்‌, அந்தச்‌ 
இர்மானங்கள்‌ நிறைவேறுவதினின்றும்‌ தேசத்து ஜனர்‌ 
களுக்கு நன்மை விளையும்‌ என்ற உண்மையான நம்பிக்லர 
யுடனேயே அவை பிரேரேபணை செய்யப்படுகின்றன 
இந்த வீஷயத்தில்‌ ஏராளமான காலவிரயமும்‌ - பொருட்‌ 


712 


செலவும்‌ ஏற்படுகின்றன. இவ்வளவுக்கும்‌ முடிவாக 
யாதொரு பயனும்‌ விளையக்‌ காணோமென்றால்‌, இந்த 
அசாரத்‌ திருத்தக்காரரின்‌ சக்தியை குறிதீது நாம்‌ என்ன 
சொல்லலாம்‌! இவ்‌ வருஷமேனும்‌, இவ்விஷயத்தில்‌ தகுந்த 
சீர்திருத்தம்‌ ஏற்படுமென்று நம்புகிறேன்‌. முதலாவது 
விஷம்‌, ஆசாரத்‌ இருத்த மஹா சபையில்‌ பேசுவோராவது 
உண்மையிலேயே தாம்‌ பேசும்‌ சொள்சையின்படி நடப்‌ 
பவரா” என்பதை நிச்சயித்து அறிந்துகொள்ள வேண்டும்‌, 
மஹா சபைக்குப்‌ பிரதிநிதிகளாக வந்திருப்போர்‌ அத்தனை 
பேரிலும்‌, பெரும்பகுதியார்‌, “இப்போது உடனே ததீதம்‌ 
தடும்ப வாழ்க்சையில்‌ என்னனென்ன சீர்திருத்தங்களை 
நிறைவேற்றத்‌ தயாராக இருக்கிறார்கள்‌” என்பதைக்‌ சண்டு 
பீழி.தீதுப்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிடவேண்டும்‌. 


நமது மாகாண முழுமையிலும்‌ ஆசாரத்‌ திருத்த 
விஷயத்தில்‌ சிரக்தையுடையோர்‌ எல்லோரும்‌ இந்த மாதம்‌ 
நிருநெல்வேலிக்‌ கூட்டத்துக்கு அவசியம்‌ வந்து சேர 
முயற்சி செய்யவேண்டும்‌. இந்தக்‌ கூட்டத்தை யொட்டி 
மாதர்களின்‌ சபையொன்று நடக்கப்போகிறதாகையால்‌, 
சல்வி கற்ற மாதார்களெல்லோரும்‌ அவசியம்‌ வநீதிருந்து 
நமக்கு வேண்டிய சீர்த்திருத்தங்களை உறுதிப்படுத்த 
ரற்பாடு செய்ய வேண்டும்‌. ₹தாயும்‌ பிள்ளையுமானாலும்‌ 
யாயும்‌ வயிறும்‌ வேறு.” அவரவருக்கு வேண்டிய விஷயங்‌ 
ளைக்‌ குறித்து அவரவர்‌ பாடுபட்டாலொழியக்‌ காரியம்‌ 
$டக்காது. மேலும்‌, நம்நாட்டு அண்மக்கள்‌ தமது 
|ில்மையை உயரித்திக்‌ கொள்ளக்கூடிய சுலபமான 
யாயங்களைக்கூடக்‌ சையாளத்‌ திறமையற்றோராரககி 
ாணப்படுகிருர்சளாகலால்‌, நம்முடைய ஸ்த்ரீசளை 
மன்மைப்படுத்துதற்குரிய காரியங்களை முற்றிலும்‌ இந்த 
பண்மக்கள்‌ வசத்திலே விட்டுவிடாமல்‌, மாதர்கள்‌ தாமே 
ர்ற்பட்டுகீ தமக்கு வேண்டிய சீர்திருத்தங்களைதீ தேடிக்‌ 


774 


சொள்வ?3த நன்றாகும்‌. அன்னிய தேசங்களில்‌ விடுதலை 
சாக உழைக்கும்‌ ஸ்திரீகள்‌, பெரும்பாலும்‌ ஆண்மக்களின்‌ 
உதவியை அதிகமாச நாடாமல்‌ தமது மேம்பாட்டுக்குரிம்‌ 
வேலைகளைத்‌ தாங்களே செய்து வருவதை நம்‌ தேசத்து 
ஸ்திரீகள்‌ நன்கு சவனிக்க வேண்டும்‌. 


தமிழ்‌ நாட்டு மக்களே! ஆரம்ப முதல்‌ சமீப காலம்‌ 
வரை ஆசாரக்‌ திருத்தத்‌ தலைவார்கள்‌ பெரும்பாலும்‌ 
தேசாபிமானம்‌, ஸ்வபாஷாபிமானம்‌, ஆர்ய நாகரீகத்திஓ 
அனுதாபம்‌ இம்மூன்றும்‌ இல்லாதவர்களாக இருந்து வந்த 
படியால்‌, பொதுஜனங்கள்‌ இவர்களுடைய வார்‌ தீையைச்‌ 
சவனிக்க இடமில்லாமல்‌ போய்விட்டது. எனினும்‌, அவுரி 
களுடைய சொள்சைசளிற்‌ பல மிசவும்‌ உத்தமமான 
கொள்சைகள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


“எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு.”” 


தேசாபிமானம்‌ முதலிய உத்தம குணங்கள்‌ இல்ல! 
விடினும்‌, இந்த முயற்சி தொடங்கியவர்கள்‌ உலசப்‌ பொத 
நீதிகளை நன்குணர்ந்மீதாரி. யாரவராலே தொடங்கப்பட்ட 
தாயினும்‌, இப்போது இம்‌ முயற்சி தேச ஜனங்களின்‌ 
பொதுக்கார்யமாக பரிணமித்து விட்டது. எனவே, இ? 
வருஷத்து மஹா ஸபையில்‌ தமிழ்‌ மக்கள்‌ பெருந்திரளா! 
எய்தி நின்று, ஸபையின்‌ விவசாரங்கள்‌ பெரும்பா 
தமிழிலேயே நடக்கும்படியாசவும்‌, இர்மானங்கள்‌ பின்‌! 
தேதச ஓழுக்கத்தில்‌ காரியப்படும்‌ வண்ணமாசவும்‌ வேண்டிரி 
ஏற்பாடுகள்‌ செய்யக்‌ சடவர்‌. எதற்கும்‌ பிரதிநிதிகள்‌ நல்‌ 
பெருங்கூட்டமாக வந்தால்தான்‌ நல்ல பயன்‌ ஏற்படும்‌ 
ஜெர்மன்‌ பாஷையில்‌ “கூட்டம்‌” என்பதற்கும்‌, “தி 
ஸாஹம்‌”” என்பதற்கும்‌ ஒரே பதம்‌ வழங்கப்படுகிறதி 


775 


பெருங்‌ கூட்டம்‌ சேரிந்தால்‌, அங்கு உதீஸுஹம்‌ இயல்‌ 
பாகவே பெருகும்‌ என்பது குறிப்பு. 


பொது ஜன உதீஸாஹமே ஸகல காரியங்களுக்கும்‌ 
உறுதியான பலமாகும்‌. எனவே, நமது முன்னேற்றத்தின்‌ 
பரம ஸாதனங்களில்‌ ஒன்றாகிய இந்த அசாரத்‌ திருத்த 
மஹா சபையின்‌ விஷயதீதில்‌, நம்மவர்‌, அண்‌ பெண்‌ அனை 
வரும்‌, தம்மால்‌ இயன்ற வசைசளிலெல்லாரம்‌ உதவி புரிந்து 
மிகவும்‌ அதிகமான உத்ஸாஹம்‌ காட்டுவார்கள்‌ என்று 
நம்புகிறேன்‌. 


உண்மையான பிராமணன்‌ யார்‌? 


உண்மையான. பிராமணன்‌ யாரென்று பாரரதி 
யாருக்குத்‌ தெளிவான கருத்து உண்டு. பிராமணன்‌ யாரி 
என்ற சட்டுரையிலே இதை நன்கு விளக்குகிருர்‌. பொய்ப்‌ 
பெருமைகளையும்‌, போலிப்‌ பெருமைகளையும்‌ நசுக்க வேண்‌ 
டும்‌ என்பதே பாரதியாரின்‌ கருத்து. 


பிராமணன்‌ யார்‌? 
ஒர்‌ உபரிஷத்தின்‌ கருத்து 
அஷ்டாதச ௨ப நிஷதீதுக்களிலே வஜ்ரஸுசிசை என்ப 
தொன்று. வஜ்ர ஸூ)'” என்றால்‌ வயிர ஊ௫ என்பது 
பொருள்‌. இவ்வுபநிஷதம்‌ பிராமணன்‌ யார்‌?” என்பதைக்‌ 
குறித்து மிகவும்‌ நேர்த்தியாக விவரித்திருக்கின்றது. 


“நான்‌ பிரமாணன்‌, நீ சூத்திரன்‌” என்று சண்டை 
போடும்‌ குணமுடையவர்களுக்‌ செல்லாம்‌ இவ்‌ வேத நூல்‌ 
தக்க மருந்தாகும்‌. அன்னிய ராஜாங்கத்தாரிடம்‌ ஒருவன்‌ 
போலீஸ்‌ வேவு தொழில்‌ பார்க்கிறான்‌. அவன்‌ ஒரு 
கணூலைப்‌ போட்டுக்கொண்டு, ஏதேனும்‌ ஒரு நேரத்தில்‌, 
கிராமபோன்‌ பெட்டி. தியாகையர்‌ &ர்த்தனைகள்‌ சொல்லு 


716 


வதுபோல, பொருள்‌ தெரியாத சில மந்திரங்களைச்‌ சொல்லி 
விட்டு, ஐயர்‌ ஐயங்கார்‌ அல்லது ராயர்‌ என்று பெயுட 
வைதீதுக்கொண்டு, **நான்‌ பிராமணன்‌, நான்‌ தண்ணீ 
குடிப்பதைக்கூட மற்ற வார்ணத்தவன்‌ பார்க்கலாகாது! 
என்று சதை பேசுகிறான்‌. மற்றொருவன்‌ தாசில்தாரி வேல 
பார்க்கிறான்‌. பஞ்சத்தினால்‌ ஜனங்கள்‌ சோறின்றி மடியும்‌ 
போது, அந்தத்‌ தாசில்தார்‌ தனது சம்பளம்‌ அதிகப்படும்‌ 
பொருட்டுப்‌ “பஞ்சமே கிடையாது, சரியானபடி தீர்வை 
வரூல்‌ செய்யலாம்‌ என்று ரிப்போட்டு' எழுதி விடுகிறான்‌; 
ஆறிலொரு சடமைக்குமேல்‌ ராஜாங்கத்தார்‌ி தீர்வை 
கேட்பதே குற்றம்‌. பஞ்சநாளில்‌ அதுகூடக்‌ கேட்பது 
பெருங்‌ குற்றம்‌. அங்ஙனம்‌ தீர்வை வாங்கிக்‌ கொடுக்கும்‌ 
தொழிலிலே இருப்பவன்‌ ஹிந்து தர்மத்துக்கு விரோத, 
அதற்குமப்பால்‌, உள்ள பஞ்சத்தை இல்லை யென்றெழுதி 
ஐனத்துரோசம்‌ செய்யும்‌ தரசில்தாருக்கு என்ன பெயர்‌ 
சொல்வதென்று நமக்குத்‌ தெரியவில்லை. இப்படிப்பட்ட 
தாகில்தார்‌ தனக்கு *சாஸ்திரியார்‌” என்று பெயர்‌ வை த்துக்‌ 
சொண்டு, நரன்‌ செளதம ரிஷியின்‌ சந்ததியிலே 
பிறந்தேன்‌” என்பதாகப்‌. பெருமை பாராட்டிக்‌ சொள்ள 
கிறான்‌. இப்படியே, வைசியத்‌ தொழில்‌ சூத்திரத்‌ தொழில்‌ 
என்ற கெளரவத்‌ தொழில்கள்‌ செய்வோரும்‌, இவற்றிற்குப்‌ 
புறம்பான புலைத்தொழில்கள்‌ செய்வோருமாகிய பட 
போலிப்‌ பார்ப்பார்‌, தங்களுக்கு இயற்சையாகவுள்ள ண: 
மையை மறநீ்துவிட்டுப்‌ பொய்ப்பெருமையைக்‌ சொன்‌ 
டாடி வருகிருர்கள்‌. 


நாட்டிலே இவ்விஷயமான விவாதங்களும்‌ போராபி 
படங்களும்‌ அதிகரிக்கின்றன. இத்தருணத்தில்‌ நமது வேதமி 
இவ்விவசாரத்தைப்‌ பற்றி என்ன அபிப்பிராயம்‌ கொடு 
கிறது என்பது ஆராயத்தக்க பொருளாகும்‌, 


777 
வஜ்ரஸுூசீ உபநிஷத்து பின்‌ வருமாறு :-- 


ஞாரனமற்றவர்சளுக்குத்‌ தூாஷணமாசவும்‌, ஞானக்‌ 
ரண்ணுடையவர்க்குப்‌ பூரணமாகவும்‌ விளங்குவதும்‌, அஞ்‌ 
நரன தீத உடைப்பதுமாகிய '*வஜ்ர ஸுூ8”” என்ற சாஸ்‌ 
ரதீதைக்‌ கூறுகிறேன்‌ :-- 


“பிரம்ம, க்ஷத்திரிய, வைய, சூத்திரர்‌ என்று நான்கு 
ப்ர்ணங்கள்‌ உண்டு. அவற்றிலே, பிராமணன்‌ (ரதான 
ழமரனவன்‌ என்று வேதவசனதீதைதீ்‌ தழுவி ஸ்மிருதி 
ளாலும்‌ சொல்லப்படுகிறது. அதில்‌ பிராமணன்‌ 
பாரென்பது பரிசோதிக்கதீதக்கதாகும்‌. ஒருவன்‌ தன்னைப்‌ 
ரராமணன்‌ என்று சொல்லிக்கொள்ளுகிறான்‌. அங்ஙனம்‌ 
பீராமணன்‌ என்பது அவனுடைய ஜீவனையா? தேசத்‌ 
தயா? பிறப்பையா? அறிவையா? செய்சையையார? தர்ம 
நணதிதையா? அவனுடைய ஜீவனே “பிராமணனென்றால்‌ 
தன்று. முன்‌ இறந்தனவும்‌, இனி வருவனவும்‌ இப்போ 
)ள்ளனவும்‌ ஆகிய உடல்களிலெல்லாம்‌ ஜீவன்‌ ஒரே ரூப 
ரடையதாயிருக்கின்றது. ஒருவனுக்கே செய்சை வசத்தால்‌ 
வித உடல்கள்‌ உண்டாகும்போது, எல்லா உடல்‌ 
விலும்‌ ஜீவன்‌ ஒரே ரூபமுடையதாகத்‌ தான்‌ இருக்‌ 
ள்றது. ஆசையால்‌, (அவனுடைய) ஜீவன்‌ பிராமணனாக 
£ட்டாது. ஆயின்‌, (அவனது) தேஹம்‌ பிராமண னெனில்‌ 
துவுமன்று, சண்டாளன்‌ வரையுள்ள எல்லா மனிதர்‌ 
நக்கும்‌ பஞ்சபூதங்களால்‌ ஆக்கப்பட்ட உடலும்‌ ஒரே 
மமப்புடையதாகத்‌ தானிருக்கின்றது. மூப்பு, மரணம்‌, 
பல்கள்‌, இயலின்மைகள்‌- இவையனைத்தும்‌ எல்லா 
ல்களிலும்‌ சமமாகக்‌ காணப்படுகின்றன. மேலும்‌, 
ரமணன்‌ வெள்ளை நிறமுடையவன்‌, க்ஷத்திரியன்‌ செந்‌ 
மூடையவன்‌, வைசியன்‌ மஞ்சள்‌ நிறமுடையவன்‌, 
சதிரன்‌ சருமை நிறமுடையவன்‌ என்பதாக ஓர்‌ நியமத்‌ 


114 


தையும்‌ காணவில்லை. இன்னும்‌, உடல்‌ பார்ப்‌ னாயின்‌ 
தச௫ப்பன்‌ முதலியவர்களை இறந்தபின்‌ கொளுத்தும்‌ மகன 
மூதலியவர்களுக்குப்‌ பிரமஹத்தி தோஷம்‌, உண்டாகுக 
ஆதலால்‌, (அவனுடைய) தேஹம்‌ பிராமணஞு 
மாட்டாது. ஆயின்‌, பிறப்புப்பற்றி பிராமணன்‌ எ 
கொள்வோமென்றால்‌, அதுவுமன்று. மணிதப்‌ வயதி 
ஐந்துக்களிடமிருந்துகூடப்‌ பல ரிஷிகள்‌ பிறந்தார்கள்‌ என்‌ 
கதைகளுண்டு. ரிஷ்யசிருங்கர்‌ மானிலிருந்தும்‌, ஜாம்பூர£! 
நரியிலிருந்தும்‌, வால்மீகர்‌ புற்றிலிருந்தும்‌, கெளதமர்‌ முயச்‌ 
முதுகிலிருந்தும்‌ பிறந்ததாகக்‌ சதை சேட்டிருக்கிறோம்‌, 
அதுபோக, வஸிஷ்டர்‌ ஊர்வ வயிற்றில்‌ பிறந்தவர்‌ 
வியாஸர்‌ மீன்‌ வலைச்சியின்‌ வயிற்றில்‌ பிறந்தவர்‌; அசல்‌ 
இயர்‌ கலசத்திலே பிறந்ததாகச்‌ சொல்லுவார்கள்‌. முள்‌ 
னாளில்‌ ஞானத்தில்‌ பெருமை யடைந்தவர்களாகிய பல ரிஷ்‌ 
சளின்‌ பிறவிவகை தெரியாமலேயே இருக்கிறது. ஆ 
யால்‌, பிராமணத்துவம்‌ பிறப்புப்‌ பற்றியதன்று,. ஆயின்‌, 
அறிவினால்‌ பிராமணன்‌ எனக்‌ கொள்வோமென்ரா4 
அதுவுமன்று. க்ஷத்திரியர்‌ முதலிய மற்ற வர்ணத்‌ தவர்ககீர்‌ 
கூட அநேகர்‌ உண்மை தெரிந்த ௮ றிவாளிகளாயிருக்கிறு! 
கள்‌. அதலால்‌, அறிவுபற்றி ஒருவன்‌ பிராமணன்‌ 
ஆசமாட்டான்‌. ஆயின்‌, செய்சை பற்றி ஒருவ 
பிராமணனாசக்‌ கொள்வோமெனில்‌ அதுவுமன்றுி. 
பிராரப்தம்‌, சஞ்சிதம்‌, ஆகாமியம்‌ என்ற மூவகைச்‌ செயரி 
களும்‌, ஒரே விதமான இயற்கசையுடையனவாசவே சாணி 
படுகின்றன. முன்‌ செயல்களால்‌ தூண்டப்பட்டு, ஜனறி! 
ளெல்லோரும்‌ பின்‌ செயல்கள்‌ செய்கிறார்கள்‌. ஆதலால்‌ 
செய்கைபற்றி ஒருவன்‌ பிராமணனாய்‌ விடமாட்டாள்‌; 
பின்‌, தரீமஞ்‌ செய்வோனைப்‌ பிராமணனாசக்‌ சொள்ளேோ 
மென்றால்‌, க்ஷத்திரியன்‌ முதலிய நான்கு வருணஜ்தவரு? 
தரமஞ்‌ செய்கிறார்கள்‌. ஆதலால்‌, ஒருவன்‌ தருமசி செ] 


219 


சையைப்‌ பற்றியே பிராமணனாக விடமாட்டான்‌. அப்படி, 
பானால்‌, யாரிதான்‌ பிரரமணன்‌2 
இரண்டற்றதும்‌, பிறவி, குணம்‌, தொழில்‌ என்பவை 
இல்லாதததும்‌, உள்ளும்‌ புறமும்‌ ஆகாசம்‌ போலக்‌ கலந்‌ 
நிருப்பதும்‌, அளவிடக்‌ கூடாதததும்‌, அனுபவத்தால்‌ 
உணரத்தக்கதுமாகிய இறுதிப்‌ பொருளை, நேருக்குநேராசத்‌ 
தெரிந்து காமம்‌, குரோதம்‌ முதலிய குற்றங்களில்லா 
தவனாய்‌, பாபம்‌, மாற்சரியம்‌, விருப்பம்‌, அசை, மோகம்‌ 
முதலியவை நீங்கினவனாய்‌, இடம்பம்‌ அகங்காரம்‌ 
முதலியவை பொருந்தாத நெஞ்ச முடையவனாய்‌ இருக்‌ 
கன்றானோ, இங்ஙனம்‌ கூறப்பட்ட இலக்கணமுடையவனே 
பிராமணனென்பது சுருதி, ஸ்மிருதி, புராண, இதிகாச 
மென்பவற்றின்‌ அபிப்பிராயமாகும்‌. மற்றப்படி ஒருவனுக்கு 
பிராமணத்துவம்‌ சித்தியாகாது என்பது உபநிஷத்து. 


பிராமணராக வேண்டுவோரி மேற்கூறப்பட்ட 
நிலைமையைப்‌ பெற முயற்சி செய்யக்‌ கடவர்‌. க்ஷதிதிரி 
பர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌ முதலிய மற்ற லெளகக வரீணங்‌ 
களுக்கும்‌ இதுபோலவே தக்கவாறு லக்ஷணங்கள்‌ 
அமைத்துக்‌ கொள்க, அவ்வவ்‌ விலக்சகணங்கள்‌ பொருந்‌ 
தியவர்களே அவ்வவ்‌ வருணத்தினரென்று மதிக்கத்தக்க 
வர்கள்‌. அந்த இலக்கணங்கள்‌ இல்லாதவர்கள்‌ அவற்றை 
படைய முயற்சி செய்யவேண்டும்‌. போலீஸ்‌ வேவுத்‌ 
தொழில்‌ செய்பவன்‌ பிராமணன்‌ ஆசமாட்டான்‌. 
குமாஸ்தா வேலை செய்பவன்‌ க்ஷத்திரியன்‌ ஆசமாட்டான்‌. 
சோம்பே றியாக முன்னோர்‌ வைத்து விட்டுப்‌ போன 
பொருளை யழித்துத்‌ இன்பவன்‌ வைசியன்‌ ஆசமாட்டான்‌. 
சைத்தொழில்களை யெல்லாம்‌ இறக்கக்‌ கொடுத்துவிட்டுச்‌ 
சாற்றுக்குக்‌ சடஷ்மடைவோர்‌ சூத்திரர்‌ ஆகமாட்டார்கள்‌. 
இவர்சளெல்லாம்‌ மேம்பாடுடைய ஆரிய 


எவனொருவன்‌ 


வர்ணங்கள்‌ 
ரான்்‌இற்கும்‌ புறம்பாகிய நீசக்கூட்டத்தார்‌. நமது தேசம்‌ 


120 


முன்போலக்‌ கீர்த்திக்கு வரவேண்டுமானால்‌, உண்மையான 
வகுப்புகள்‌ ஏற்படவேண்டும்‌. பொய்‌ வகுப்புகளும்‌ போலிப்‌ 
பெருமைகளும்‌ நிக்க வேண்டும்‌. இது நம்முடைய வேத 
சாஸ்திரங்களின்‌ கருத்து. 


போலிப்‌ பெரிய மனுஷத்தன்மை 


ஏதாவது ஒரு சிறிய உத்யோசம்வந்துவிட்டாலும்‌ ஒர 
போலிப்‌ பெரியமனுஷத்தன்மை வந்துவிடுகிறது. உடனே 
குன்னை நவாப்‌ என்று நினைத்துக்‌ கொள்கிறான்‌. இதைப்‌ 
பெரிய மனுஷத்தன்மை என்ற கட்டுரையில்‌ எள்ளி நகை 
யாடுகின்கிறார்‌ பாரதியார்‌. 


பெரிய மனுஷத்தன்மை 


இன்னுமொரு தொல்லை. பெரிய மனுஷத்தன்மைக்‌ 
கும்‌ சரீரவுழைப்புக்கும்‌ விமீராதம்‌ என்று நம்மவரிகளிஷ்‌ 
சிலரின்‌ மனதில்‌ எந்தப்‌ பிசாசோ எழுதிவைத்துவிட்டது, 
அசையால்‌, சொற்பப்பணமுடையவன்கூட, தனக்கு ஜலம்‌. 
கொண்டு கொடுக்க ஓராளும்‌, குளிப்பாட்ட ஓராளும்‌, தல்‌ 
துவட்ட ஓராளும்‌ வைத்துக்கொண்டு, பாயோடே இடைச்‌ 
கும்‌ கிழவியைப்‌ போல்‌ நடந்து கொள்கிறான்‌. மாதம்‌ 
முப்பது ரூபாய்‌ சம்பளம்‌ வந்தால்‌ போதும்‌, வீட்டிலே 
அவன்‌ பெரிய நவாப்‌! சைகாலை அசைக்க மாட்டான்‌. மேஃ( 
மாடத்திலே போய்‌ ஒரு புஸ்தகம்‌ அல்லது மேல்‌ வேவஸ்டி 
எடுத்துக்கொண்டு வரவேண்டுமானால்‌, அவன்‌ போ 
மாட்டான்‌. பந்துக்களை ஏவுவான்‌. வய தில சிறிய 
வராயிருந்தால்‌ அவர்களை விலையடிமைபோலே நடத்த 
வான்‌, அற்பக்‌ காரியங்களுக்‌ செல்லாம்‌ ஒருவரையோருவ 
வேலையேவி வதைக்கும்‌ தொல்லை நமக்குள்ளே மிசவ 
அதிகம்‌. இக்காலத்திலே வரதட்சிணைபற்றிப்‌ பலமா! 
எதிர்ப்புக்‌ கிளம்பியிருக்கிறது. 


பாரதியார்‌ 1971-ம்‌, அண்டு ஜூன்‌ மாதம்‌ 75-ந்தேதி 
யில்‌ வெளிவந்த எதுர்ஜாமீன்‌ அல்லது மாப்பின்லை விலை 
என்ற கட்டுரையில்‌ வரதட்சணையைப்பற்றி அழுத்தமாகக்‌ 
சண்டிருதீதிருக்கிறார்‌. 


எதிர்ஜாமீன்‌ அல்லது மாப்பிள்ளை விலை 


நமது தேசத்தில்‌ வறுமை அதிகம்‌. முன்னே யிருந்த 
வரிகளின்‌ கோமைத்தன்மை, ஒற்றுவமக்குறைவு, சாஸ்திர 
ஜானமில்லாமை, பலேகேச விவளாரங்கள்‌ தெரியாமை, 
மடகர்வங்கள்‌ முதலி! வற்றால்‌ லவ்மியை இழந்தோம்‌, 
ரமற்படி. குணங்கள்‌ இன்னும்‌ நம்மைவிட்டு நன்றாக நீங்க 
பில்லை. நாளொன்றுக்குச்‌ சராசரியாச நமது நாட்டில்‌ 
ர மனிதனுக்கு மூக்காலண வரும்படியென்று சணக்காளி 
ள்‌ சொல்லுகின்றார்சள்‌; அதாவது, நரசக்துன்பம்‌ 
டலசத்தில்‌ வேறெந்த நாட்டிலும்‌ இப்படி, இல்லை. 

இத்த நிலையில்‌ நமக்குள்ளே பலர்‌ பலவிதமான இழிந்த 
ஈரியங்கள்‌ செய்வது வியப்பில்லை. மிகுந்த செல்வமுடைய 
எடுகளிலேகூட மனிதர்‌ பணத்துக்காச எத்தனையோ 
எனங்செட்ட காரியங்கள்‌ செய்கிறார்கள்‌. ஏழைத்‌ தேசதீ 
ஈராகிய நாம்‌ இவ்வனவு மானத்துடன்‌ பிழைப்பதே 
பரிய காரியம்‌, 

பணம்‌, பொதுக்கல்வி, விடுதலை மூன்றும்‌ இல்லா 

ட்டால்‌ அந்த நாட்டில்‌ மானமேது? 


பிராமணருக்குள்‌ விவாஹகாலங்கவிலே எதிர்‌ ஜாமீன்‌ 
்‌ட்கும்‌ வழக்கத்தை நிறுத்திவிடவேண்டும்‌ என்று சில 
ர$ஷங்களாகப்‌ பலர்‌ பேசிவருகஅிருர்கள்‌. மானமுடைய 
சங்களிலே €தனம்‌ சொடுத்தல்‌ பெண்களின்‌ பெற்றோரி 


ய்வது சாதாரணமேயாம்‌. ஆனால்‌, மாப்பிள்ளைகளுக்கு 
புர 


722 


விலைத்‌ தரங்கள்‌ போட்டு, இன்ன பரீக்ஷை தே றினவனுக்கு 
இத்தனை ரூபரய்‌ கிரயம்‌ .என முடிவு செய்து வைதீது 
அதன்படி. விவாஹங்கள்‌ நடத்தும்‌ வழக்கமில்லை. 


சீனா, ஐப்பான்‌, நவீன பாரசீகம்‌ முதலிய எல்‌ 
மனுஷ்ய தேசங்களிலேயும்‌ விவாஹம்‌ அன்பையே அதார்‌ 
மாசக்கொண்டு செய்யப்படுகிறது. இங்கே, பணத்துக்காச 
விவாஹங்கள்‌ செய்து கொள்ளுகிறார்கள்‌. சாரதாரணமாசப்‌ 
பெண்களுக்கு வில்கூறி விற்பது வழக்கமாவே இருந்தது 
இப்போது “பூசுரர்‌” (பூமண்டலத்திலே தேவர்‌) அ$ூழ 
பிராமணக்‌ கூட்டத்தார்‌ மாப்பிள்ளைக்கு விலை போட்டு 
விற்கத்‌ தொடங்கி இருக்கிறார்கள்‌. புண்ய பூமி! பணம்‌ 
கொடுக்கச்‌ சொல்லி ஏழைக்‌ குடும்பத்தாரை வசை 
செய்யும்‌ போதுதான்‌ துன்பம்‌ அதிகப்படுகிறது. பெண்கள்‌ 
ருதுவாகுமுன்பு விவாகம்‌ நடந்து இரவேண்டும்‌. ஒர 
ஜாதியிலே, ஒரு பிரிவிலே, ஒரு சாசையிலே, ஒரு ககையிலே 
ஒரு பகுதியியோல, ஒரு வகுப்பிலே, ஒரு கேோரணத்திலே 
ஓரோரத்துக்குள்ளேதான்‌ ஸம்பந்தங்கள்‌ செய்துகொள்‌ 
லாம்‌. இல்லாவீட்டால்‌ "ஸநாதன அதர்மம்‌” முட்டி 
வருகிறது. மாப்பிள்ளகளோ உயர்ந்த குரயங்கள 
கொடுத்தாலொழிய அகப்படுவதில்லை. முக்கால்‌ வாரிச்‌ 
குடும்பத்தார்‌ நித்திய ஜீவனத்துக்கு வழியில்லாத ஏழை 
கள்‌. நாலைந்து பெண்களைப்‌ பெற்றுவிட்டால்‌, இந்த 
ஏழைகள்‌ என்ன செய்வார்கள்‌? இருநெல்வேலி ஜில்லாவீச 
எனச்குத்‌ தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒரு பெண்ணுக்டூ 
விவாஹம்‌ நடந்தபோது, இவளுடைய பெற்றோர்‌ மர்பி 
பிள்ளைக்குப்‌ பணங்‌ கொடுத்தார்கள்‌. பிறகு ரது சரந்தியிக்‌ 
போது, அந்த மாப்பிள்ளை, “ஐந்நூறு ரூபாய்‌ கொடுத்தார்‌ 
தான்‌ ருதுசாந்தி செய்து கொள்வேன்‌. இல்லாவிட்டா8 
பெண்‌ உங்கள்‌ வீட்டோடே இருக்கட்டும்‌”” என்று சொல்ல்‌ 
ஐந்நூறு ரூபாய்‌ தண்டம்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. 


122 


இதுபோலவே சீமந்தத்துக்கும்‌ கிரயம்‌ வாங்கிக்‌ 
சாண்டான்‌. பிறகு அந்தப்‌ பெண்ணை விலக்கி வைத்து 
1ட்டு, வேறொரு பெண்ணை விவாகம்‌ செய்து கொண்டு, 
து. மாமனாரிடத்திலும்‌ முன்னைப்‌ போலவே *பண 
சூல்கள்‌* செய்து வருகிறான்‌. பணம்‌ கொடுக்க வழி 
1ல்லாத குடும்பத்தாரும்‌, அவர்களைப்‌ பார்த்துப்‌ 
மிதவிக்கும்‌ சிலரும்‌, இந்தவிஷயத்தில்‌ ஏதேனும்‌ சீர்திருத்‌ 
ம்‌ செய்யவேண்டும்‌ என்று விரும்புகிருர்கள்‌. சல்யாண 
ராகாமல்‌ காலேஜிகளில்‌ படிக்கும்‌ பிரமசாரிப்‌ பிள்ளைகள்‌ 
|மக்குள்‌ கூடி, இனிமேல்‌ மாமனாரிடம்‌ தண்டம்‌ வாங்குவ 
ல்லை என்று பிரதிக்கினை செய்துகொள்ளவேண்டுமென்று 
லர்‌ சொல்லுகிருர்கள்‌. பிள்ளையின்‌ தகப்பனன்றோ பணம்‌ 
மாங்குகிறான்‌? அதற்குப்‌ பிள்ளை சபதம்‌ செய்து கொண்‌ 
டால்‌ என்ன பிரயோஜனம்‌? நியாயத்தில்கூடத்‌ த௪ப்பன்‌ 
வார்த்தையை மீறி நடக்கும்‌ பிள்ளைகள்‌ நமது நாட்டிலே 
ரில்லை. இதுவெல்லாம்‌ வீண்‌ வார்த்தை: பெண்களுக்கு 
நிடுதலையுண்டானால்‌ ஒழிய விவாக சம்பந்தமான ஆயிரத்‌ 
தெட்டு ஊழல்கள்‌ நீங்க வழியில்லை. 

பாரதியாரும்‌ சின்னச்‌' சங்கரன்‌ கதையும்‌ 

பாரதியார்‌ எமுதிய சின்னசீ சங்கரன்‌ சதை முமுக்க 
முக்க "நகைச்சுவையும்‌, நையாண்டியும்‌, கிண்டல்சகளு 
௭5௨ அமைந்துள்ளது. எந்தப்‌ பக்கத்தை எடுத்துக்காட்‌ 
சத்‌ தரலாம்‌ என்பது இயலாத சாரியம்‌. அத்தனை 
ரிழகும்‌ வஞ்சப்‌ புகழ்ச்சியும்‌ நிறைந்தது. வேண்டுமானால்‌ 
்னச்‌ சங்கரன்‌ கதையையே முழுவதுமாகப்‌ படித்துக்‌ 
ாள்ளுங்கள்‌. பாரஇ.யாரின்‌ நகைச்சுவை உணர்வுக்கு 
ஏச) மிகச்சிறந்த எடுத்துக்‌ காட்டு. 

பாரதியார்‌ நசைச்சுவை இல்லாத இடத்திலும்கூட 
சச்சவையைக்‌ கரண்பவரி. பாரதியார்‌ நகைப்பு வந்து 








ம்ம்‌ 


விட்டால்‌ கடகடவென்று உரக்கச்‌ சிரிப்பாராம்‌. தமிவூ 
இழிவாகப்‌ பேசுதல்‌, பெண்ணை இழிவாசப்‌ பேசுதல்‌, நா 
டை இழிவாகப்பேசுதல்‌ என்ழால்‌ பாரதியாருக்கு அடங்கா 
கோபம்‌ வந்துவிடும்‌. அப்பொமுது மிகக்‌ கூரிய வச 
களால்‌ தமது கோபத்தை வெளிப்படுத்தி விடுவார்‌. அடுத்‌ 
சணத்தில்‌ அதை மறந்துவிடுவார்‌. நகைச்சுவை வஞ்ச 
புகழ்ச்சி மட்டும பாரதியாருக்கோ இயல்பாசவே அமை 
திருந்தது என்பதற்கு மேலும்‌ ஓர்‌ எடுத்துக்‌ காட்டர 
அமைகிறது இந்தக்‌ கதை. இதனால்தான்‌ தமது வறுமை 
துன்பத்தை மகிழ்ச்சிம்யாடு பொறுத்துக்கொண்டிருந்தர 
என்பதை, இதுவரையிலும்‌ அவரது கவிதையிலும்‌ உ 
நடையிலும்‌ பார்த்தோம்‌. நகைச்சுவை என்றால்‌ வெறு 
வேடிக்கை அல்ல, அது என்றும்‌ நகைப்பை உண்டாக்‌ 
வல்லது. படித்துப்படித்து இன்புறவரம்‌. சின்னச்‌ சங்கர 
கதையையும்‌, இடிப்பள்விக்கூடத்தையும்‌, எலிக்குஞ்‌ 
செட்டியாரையும்‌ இப்பொழுது நினைத்தாலும்‌ ரிப்‌ 
வருகின்றது. எப்பொழுது நினைத்தாலும்‌ சிரிப்பு வரு 
என்பதில்‌ ஐயமில்லை. வறுமைத்‌ துன்பத்திலும்‌ நமக்‌ 
நசைச்சுவையை அளித்த மகாசவியைப்‌ போற்றுவோம்‌, 

உண்மையான நகைச்சுவை எழுத்தாளர்கள்‌ தமிழி 
அதிசமக இல்லை. அந்த வகையிலும்‌ முன்னோடியாக 
இகழ்ந்த நமது மகாகவியைப்‌ போற்றிப்‌ பாராட்‌ 
மவவோமாசக. 


வஞ்சனை செய்து ஜீவிப்பவன்‌ ஈரி 
புவர் ஜன்மம்‌ (2) 
புனரீ ஜன்மம்‌ என்ற சட்டுரையிலே மனிதனே மி! 
மாகன்றான்‌. தேவாங்கு என்றும்‌ வேட்டைநாய்‌ என்‌ர[ 
வெளவால்‌ என்றும்‌ கிளிப்பிள்ளை என்றும்‌ மனித 
பழிக்கிறார்‌. அதே சமயத்தில்‌ தர்மத்தை ஆதரி£ 


 த212] 


1மரர்கிதக்தை அறிய நூயலுகிறவனே மனிதன்‌ என்றும்‌, 
தவன்‌ என்றும்‌ சொல்வதற்குரியவனாவான்‌. மிருக 
சீமங்களை நீக்கிவிட்டு உண்மை மனி குனாக வேண்டும்‌ 
ஈகிருர்‌ பாரதியார்‌. 


பாப புண்ணியங்களுக்கு இணங்க மானிடரின்‌ சர்மத்தி 
நடைய பலகை அடுத்த ஜன்மத்தில்‌ உயர்ந்த பிறப்‌ 
பனும்‌ தாழ்ந்த பிறப்பேனும்‌ கடைக்கும்‌ என்பது நமது 
ர்சத்துப்‌ பொதுநம்பிக்கை. பாவம்‌ செய்யும்‌ ஒருவனை 
) அடுக்க ஜன்மத்தில்‌ மிருகமாகப்‌ பிறப்பாய்‌” என்றால்‌, 
வனுடைய மனம்‌ பதைக்கிறது. ஆனால்‌, இந்த ஜன்மத்தி 
யே தாம்‌ மிருகங்களைப்‌ போலிருப்பதைக்‌ சவனிப்பது 
டையாது. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும்‌ ஒருவன்‌ 
னக்கும்‌ நினைப்புகளும்‌ செய்யும்‌ செய்கைகளும்‌ அவன்‌ 
விதப்‌ பிறவிகளை அடைவதநற்குக்‌ காரணமாகின்றன. 
ந்த உலகத்திலேயே, இப்பொழுதே, ஓரே சரீரத்தி 
ள்ள ஒருவன்‌, ஆயிரம்‌ பிறவிகள்‌ பிறந்து மடி௫ருன்‌. 
॥்வொரு க்ஷ்ணமும்‌ ஓவ்்‌வொருவனும்‌ பிறந்து பிறந்து 
ழ்கிரான்‌; ஒவ்வொரு க்ஷணமும்‌ ஒவ்வொருவனும்‌ பிறந்து 
ரந்து மாய்கிறான்‌ என்று கூறத்‌ தகும்‌, மிருகங்களைப்‌ 
ரன்ற மனிதர்களை நாம்‌ பார்க்ததில்லையா? நம்மை 
1ம்‌ சவனிக்குமிடத்து, எத்தனை விதமான மிருங்கங்களா 
நந்திருக்கிறோம்‌ என்பது தெரியும்‌, வஞ்சனையாலும்‌, 
ந்திரத்தாலும்‌ ச௪மயத்திற்‌ சேற்பப்‌ பலவிதக்‌ 
டங்கள்‌ செய்து ஜீவிப்பவன்‌ நரிதானே? ஊக்க 
லாமல்‌ ஏதேனுமொன்றை நினைத்துக்கொண்டு மனஞ்‌ 
சார்ந்து தலைகவிழ்ந்து உட்கார்ந்திருப்பவன்‌ தேவாங்கு. 
உறந்திருந்து பிறருக்குத்‌ தீங்கு செய்பவன்‌ பாம்பு. 
மத்திலும்‌ புகழிலும்‌ விருப்பமில்லாமல்‌, அற்ப சுகத்‌ 
லை மூழ்கிக்‌ உடப்பவன்‌ பன்றி, சுயாதீனத்திலே 
*சையில்லரமல்‌ பிறர்களுக்குப்‌ பிரியமாக நடந்து 


726 


கொண்டு, அவர்கள்‌ கொடுத்ததை வாங்கி வயிறு வளரி 
பவன்‌ நாய்‌. சண்ட விஷயங்களிலெல்லாம்‌ திடீர்‌ துர 
என்று கோபமடைகிறவன்‌ வேட்டைநாய்‌. காங்கிரல்‌ 
சபையிலேயும்‌ சேர்ந்து சொண்டு, அங்கிலேய அதிசாரி 
களுக்கும்‌ ஹிகமாச நடக்ச வேண்டுமென்ற விருப்ப 
முடைய மேத்தா? கட்சியைச்‌ சேர்ந்தவன்‌ வெளவரமல்‌ 
அறிவுத்‌ துணிவால்‌ பெரும்‌ பொருள்களைத்‌ தேர்ந்த 
சொள்ளாமல்‌, முன்னோரி சாஸ்திரங்களைத்‌ திரும்பத்‌ 
திரும்ப வாயினால்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்பவன்‌ கிளிப்‌ 
பிள்ளை. பிறர்‌ தன்னை எவ்வளவு அவமதிப்பதாக நட.த்திய 
போதிலும்‌, அவன்‌ அக்கிரமத்தை நிறுத்த முயலாமல்‌ 
குனது மந்தகுணத்தால்‌ பெரறுத்துக்‌ சொண்டிருப்பவனள்‌ 
சமுதை, வீண்‌ மினுக்கு மினுக்கி டம்பம்‌ பாரராட்டு 
கின்றவன்‌ வான்சேரமி. சல்வியறிவில்லாதவனை மிருக 
கூட்டத்திலேயும்‌ சோர்க்கலாகாது; அவன்‌ கூண்‌, தான்‌ 
சிரமப்படாமல்‌ பிறர்‌ சொத்தை அபக்ரித்து உண்ணுபவன்‌ 
சமுகு. லூர்‌ நவீன உண்மை வரும்போது, அைஅவலோடு 
அங்கீகரித்துக்‌ ககொள்ள மல்‌ வெறுப்படை.கறவள்‌ 
(வெளிச்சத்தைக்‌ எண்டு அஞ்சும்‌) ஆந்தை. 


ஒவ்வொரு நிமிஷமும்‌ சத்தியமே பேசித்‌ தர்மத்தை 
அதரித்துப்‌ பரமார்த்தத்தை அறிய முயலுகிறவனே மனித்‌ 
னென்றும்‌ தேவனென்றும்‌ சொல்வதற்குரியவனாவாள்‌ 
மிருச ஜன்மங்களை நாம்‌ ஒவ்வொருவரும்‌ க்ஷ்ணந்தோறும்‌ 
நீக்க முயலவேண்டும்‌. 


இந்தியாவில்‌ விதவைகளின்‌ பரிதாபகரமான நிலைமை 


குறிப்பு: “கொடிய வெந்நாக பாசத்தை மாற்றி 
மூலிசை கொணர்ந்தவன்‌ என்கோ? இடிமின்னல்‌ துங்கும்‌ 
குடை செய்தான்‌ என்கோ? என்சொலிப்‌ புகழ்வதிறி 


727 


குனையே?” என்றும்‌, “மஹாத்மா நீ வாழ்ச வாழ்க்‌” என்றும்‌ 
சாந்தி அடிசகை வாயாரப்‌ புகழ்கின்றார்‌ பாரதியார்‌. 
அவருக்குக்‌ காந்தி அடிகளின்‌ அஹிம்ஸைக்‌ கொள்சையால்‌ 
தான்‌ இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும்‌ என்று தமது 
மிச நுட்பமான உள்ளுணர்வு கூறுகின்றது. ஆகவேதான்‌, 
மஹாத்மா” நீ வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்‌. 
ஆனால்‌ கருத்து வேறுபடும்போது, பாரதியாருக்கு 
யாரிடமும்‌ தயவு தாட்சண்யம்‌ பாரிப்பது பழக்கம்‌ இல்லை 
அவருடைய கெள்கைக்கு மாறுபட்டால்‌, அதை உடனே 
வெளிப்படையாகச்‌ சொல்லிவிடுவார்‌. இந்தியாவில்‌ 
விதவைகளின்‌ பரிதாபசரமான நிலைமையைக்‌ குறித்தும்‌ 
இவ்வாறே சொல்வது சவனிக்கத்தக்கது. ஒரு வயதுடைய 
சைம்பெண்கள்‌ ஆயிரத்துப்‌ பதினாலு பேர்கள்‌ இருக்கின்‌ 
ரரீசள்‌ என்று அறிந்தபோது அவருக்குச்‌ சனத்தீ மூண்‌ 
டெழுகின்றது. ஸ்ரீமான்‌ காந்தி சொல்லும்‌ உபாயம்‌ 
அவருக்கு முற்றிலும்‌ பிடித்தமானதாக இருக்கவில்லை. 
அதனால்தான்‌ அவருக்குத்‌ தைரியம்‌ இல்லையென்றும்‌, 
மழுப்புகிறார்‌ என்றும்‌ சொற்களைப்‌ பிரயோசப்‌ படுத்து 
கின்றார்‌. இக்கட்டுரையை வாசித்து அறிந்தவர்சள்‌ இதன்‌ 
உண்மையை உணர்வார்கள்‌. 

ஸ்ரீமான்‌ மோஹன தாஸ்‌ சரம்சந்திர சாந்தி (மகாதீமா 
சாந்து) யால்‌ நடத்தப்படும்‌ *நவஜீவன்‌”” என்ற பத்திரிகை 
பில்‌, ஒருவர்‌ பாரததே௫த்து விதவைகளைப்‌ பற்றிய சல 
கணக்குகளைப்‌ பிரசுரம்‌ செய்திருக்கிறார்‌. 

அவற்றுள்‌ குழந்தை, கைம்பெண்களைப்‌ பற்றிய பின்‌ 
வரும்‌ கணக்கு மிசவும்‌ குறிப்பிடத்தக்கது. 

வயது மணம்புரிநீத மாதர்‌ கைம்பெண்கள்‌ 

0-7 74212 7074 

1-2 177242 960 


726 


2-0 40,727 7,807 
2-8 7,54,102௦ 9,272 
4-5 2,02,425 77,703 
௦2-10 22,10,178 94,240 
70-75 1,00,87,024 2,24,020 


இந்தக்‌ கணக்கின்படி, இந்தியாவில்‌ பிறந்து ஒரு வருஷ 
மாகு முன்னரே விதவைகளாய்விட்ட மாதார்களில்‌ 
தகொசை 1,014! 75 வயதுக்குக்‌ குறைந்த கைம்பெண்களின்‌ 
தொகை 33 லக்ஷம்‌! இவர்களில்‌ சற்றுக்‌ குறைய 18000 பேர 
ஐநீதுவயதுக்‌ குட்பட்டோர்‌! 


இப்படிப்பட்ட கணக்குகள்‌ சில சொடுத்துவிட்டு, 
அவற்றின்‌ இறுதியில்‌, மேற்படி கடிதம்‌ எழுதியவர்‌. “(க 
கைம்பெண்களின்‌ மொத்தத்‌ தொகை மிகவும்‌ அதிகமாக 
இருக்கிறது. இதைப்‌ படிக்கும்போது எந்த மனிதனுடைய 
மனமும்‌ இளகிவிடும்‌. (இந்நாட்டில்‌) விதவைகள்‌ என்ற 
பாகுபாட்டை நீக்க முயல்வோர்‌ யாருளர்‌?'” என்று 
சொல்லி வருத்தப்படுகிருர்‌. 


இந்த வியாசத்தின்மீது மகாத்மா காந்தி பத்திராஇபர்‌ 
என்ற முறையில்‌ வியாக்கியானம்‌ எழுதியிருக்கிறார்‌. அந்த 
வியாக்கியானம்‌ ஆரம்பத்தில்‌, ஸ்ரீமான்‌ காந்தி “மேலே 
காட்டிய தொகையைப்‌ படிப்போர்‌ அழுவார்கள்‌ என்பது 
திண்ணம்‌” என்இிருர்‌. அப்பால்‌, இந்த நிலமையை நீக்கும்‌ 
பொருட்டு, தமக்குப்‌ புலப்படும்‌ உபரயங்களில்‌ சிலவற்றை 
எடுத்துச்‌ சொல்லுகிறுர்‌. அவற்றின்‌ சுருக்கம்‌ யாதெனில்‌ 
(2) பால்ய விவாகத்தை நிறுத்திவிட வேண்டுமென்பதும்‌ 
(2) 15 வயதுக்குட்பட்ட சைம்பெண்களும்‌ மற்ற இளமை 
யுடைய சைம்பெண்களும்‌ புனர்‌ விவாகம்‌ செய்துகொள்ள 
இடம்‌ கொடுக்க வேண்டுமென்பதுமே யாகும்‌, 


729 


ஆனால்‌, இந்த உபாயங்களை விருப்பமுடையோர்‌ி 
அநு௪சரிக்கலாமென்றும்‌, தமக்கு இவற்றை அநுசரிப்பதில்‌ 
லிருப்பமில்லையென்றும்‌, தம்முடைய குடும்பத்திலேயே பல 
விதவைகள்‌ இருக்கலரமென்றும்‌, அவர்கள்‌ புனர்‌ விவாசகத்‌ 
தைப்பற்றி யோசிக்கவே மாட்டார்களென்றும்‌, தாமும்‌ 
அவர்கள்‌ மறுமணம்‌ சேய்துகொள்ளும்படி கேட்சு விரும்ப 
வில்லை என்றும்‌, ஸ்ரீமான்‌ சாந்தி சொல்லுருர்‌. 


ஸ்ரீமான்‌ காந்தி சொல்லும்‌ உபாயம்‌ 


“அண்மக்கள்‌ புனர்‌ விவாசம்‌ செய்துசொள்ளுவ 
நில்லை என்ற விரதம்‌ பூணூதலே விதவைகளின்‌ தொகை 
யைக்‌ குறைக்கும்‌ அருமருந்தாகும்‌”” என்று ஸ்ரீமான்‌ காந்தி 
அபிப்பிராயப்படுகிறார்‌. இந்த விநோதமான உபாயத்தை 
முதல்முறை வாசித்துப்‌ பார்த்தபோது, எனக்கு ஸ்ரீமான்‌ 
சாந்தியின்‌ உட்சருத்து இன்னதென்று விளங்கவில்லை, 
பபால்‌, இரண்டு நிமிஷம்‌ யோசனை செய்து பார்த்த 
பிறகுதான்‌, அவர்‌ சருத்து இன்னதென்பது தெதளிவு 
படலாயிற்று. அதாவது, “முதல்‌ தாரத்தை சாசக்கொடுக்‌ 
தவன்‌ பெரும்பாலும்‌ இழவனாகவே யிருப்பான்‌. அவன்‌ 
மறுபடி. ஒரு சிறு பெண்ணை மணம்‌ புரியுமிடத்தே, அவன்‌ 
பிரைவில்‌ இறந்துபோய்‌ அப்பெண்‌ விதவையாக மிஞ்9 
ரிற்ச இடமுண்டாகிறது. அதலால்‌ ஒருமுறை மனைவியை 
இழந்தோர்‌ பிறகு மணம்‌ செய்யாதிருப்பகே விதவைசளின்‌ 
தொகையைக்‌ குறைக்க வழியாகும்‌” என்பது ஸ்ரீமான்‌ 
சாந்தியின்‌ தீர்மானம்‌. ப 


சபாஷ்‌! இது மிகவும்‌ நேர்த்தியான உபாயம்தான்‌. 
ஆனால்‌, இதில்‌ ஒரு பெரிய சங்கடம்‌ இருக்கிறது. அது 
பாதெனில்‌, இந்த உபாயத்தின்படி. ஆண்மக்கள்‌ ஒரு 
8பாதும்‌ நடக்ச மாட்டார்சள்‌. மேலும்‌, பெரும்‌ 


720 


பாலும்‌ கிழவார்களே முதல்‌ தாரத்தை இழப்பதாச 
ஸ்ரீமான்‌ காந்தி நினைப்பதும்‌ தவறு, *இந்தியாவில்‌ ஆண்‌ 
களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ சராசரி 25-ம்‌ பிராயதீதில்‌ 
மரணம்‌ நேருகிறது” என்பதை ஸ்ரீமான்‌ சாந்தி மறந்து 
விட்டார்‌. எனவே, இளம்பிராயமுடைய பலரும்‌ மனைவி 
யரை இழந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஸ்ரீமான்‌ காநீதி 
சொல்லும்‌ சந்நியாச மார்க்கத்தை ஒருபோதும்‌ அ நுஷ்டிக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ அங்ஙனம்‌ அநுஷ்டிப்‌பதினின்றும்‌ 
தே௫த்துக்குப்‌ பல துறைகளிலும்‌ இமைவிளையுமேயன்றி 
நன்மை விளையாது. ஆதலால்‌ அவர்கள்‌ அங்ஙனம்‌ துறவு 
பூணும்ப, சேட்பது நியாயமில்லை. 

ஸ்திரீ--விதவைக்ளின்‌ தொசையைக்‌ குறைக்க வழி 
சேட்டால்‌, ஸ்ரீமான்‌ காந்தி *:புருஷ--விகுவை”*சளின்‌ 
(அதாவது : புனர்‌ விவாசமின்றி வருந்தும்‌ ஆண்மக்களின்‌ 
தொசையை அதிகப்படுத்த வேண்டுமென்கிறார்‌! இதி 
னின்றும்‌, இப்போது ஸ்திரீ--விதவைகளின்‌ பெருந்தொகை 
யைக்‌ கண்டு தமக்கு அழுகை வருவதாச ஸ்ரீமான்‌ சாந்தி 
சொல்லுவதுபோல்‌, அப்பால்‌ புருஷ விதவைகளின்‌ பெருந்‌ 
தொசையைக்‌ கண்டு அழுவதற்கு ஹேது உண்டாகும்‌. 

மேலும்‌, ஆணுக்கேனும்‌ , பெண்ணுக்கேனும்‌ 
இளமைப்‌ பிராயம்‌ சடநீத மாத்திரத்திலே போச 
விருப்பமும்‌ போசசக்தியும்‌ இல்லாமற்‌ போகும்படி. கடவுள்‌ 
விதிக்கவில்லை. உலகத்தின்‌ நலத்தைக்‌ கருதி கடவுளால்‌ 
ஏற்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ போக இச்சையை அக்கிரமமான 
வழிகளில்‌ இர்த்துக்கொள்ள முயல்வோரை மாதீதிரமே 
நாம்‌ சண்டிக்கலாம்‌. ரெமமாக ஒரு ஸ்திரீயை மணம்‌ 
புரிந்தசொண்டு அவளுடன்‌ வாழ விரும்புவோர்‌ வயது 
முதிர்ந்தோராயினும்‌ அவர்களைக்‌ குற்றம்‌ சொல்வது 
நியாயமன்று. சிறிய பெண்‌ குழந்தைகளை வயது முதிர்ந்த 
ஆண்மக்கள்‌ மணம்‌ புரியலாகாதென்பதை நாம்‌ ஒருவேளை 


7217 


பேசீசுக்காச ஒப்புக்‌ சகொண்டபோதிலும்‌, வயதேறிய 
(பெண்களை வயது முற்றிய அண்மக்கள்‌ மணம்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கூடாதென்று தடுக்க எவனுக்கும்‌ அதிசாரம்‌ 
கிடையாது. எனவே, எவ்வசையிலே நேோக்குமிடத்தும்‌ 
ஸ்ரீமான்‌ சாந்து சொல்லும்‌ உபாயம்‌ நியாய விரோத 
மானது; சாத்தியப்படாதது; பயனற்றது. 


விதவைகளின்‌ தொகையைக்‌ குறைப்பதற்கும்‌ அவர்க 
ஞடைய துன்பங்களைத்‌ தீர்ப்பதற்கும்‌ ஒரே வழிதான்‌ இருக்‌ 
கிறது. நம்முடைய ஜனத்தலைவர்சகள்‌ ஜனங்களுக்கு 
தைர்யம்‌ போதுிக்கவேண்டும்‌. அதை ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
தைர்யமாக அனுஷ்டிக்கவேண்டும்‌. அதரவது 
யாதெனில்‌ :--இந்தியாவில்‌ சிற்சில ஜாதியாரைத்‌ தவிற 
மற்றப்படியுள்ளோர்‌, நாகரீக தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
செய்கிறபடி,, விதவைகள்‌ எந்தப்‌ பிராயத்திலும்‌ தமது 
பிராயத்துக்கு தகுந்த புருஷரை புனர்விவாகம்‌ செய்து 
“கொள்ளலாம்‌. அப்படியே புருஷர்கள்‌ எந்தப்‌ பிராயத்திலும்‌ 
தம்‌ வயதுக்குத்தக்க மாதரை மறுமணம்‌ செய்துகொள்ள 
லாம்‌. இந்த ஏற்பாட்டை அனுஷ்டானத்திற்குக்‌ சொண்டு 
வரவேண்டும்‌. வீண்‌ சந்தேகம்‌, பொறாமை, குருட்டுக்‌ 
கரமம்‌, பெண்களை ஆத்மாவில்லாத, ஹ்ருதயமில்லாத, 
ஸ்வாதீனமில்லாத அடிமைசளாச நடத்தவேண்டுமென்ற 
கொள்கை, இவற்றைக்கொண்டே நம்மவர்சளில்‌ சில 
புருஷார்கள்‌ ஸ்இிரீகளுக்கு புனார்விவாசம்‌ கூடாது என்று 
சட்டம்‌ போட்டார்கள்‌. அதனாலேதான்‌, மனைவியில்லாத: 
கிழவர்கள்‌ சிறு பெண்களை மணம்‌ புரிய நேரிடுகிறது. 
அதனாலேதான்‌, ஸிந்து தேசத்து விதவைகளின்‌ வாழ்க்சை 
நரச வாழ்க்கையினும்‌ கொடியதாரய்‌ எண்ணற்ற துன்பங்‌ 
சளுக்கு இடமாகிறது. பால்ய விதவைகள்‌ புனர்‌ விவாசம்‌ 
செய்து கொள்ளலாமென்று ஸ்ரீமான்‌ சாந்தி சொல்லு 
கிறார்‌. ஆனால்‌ அதைக்கூட உறுதியாசச்‌ சொல்ல அவருக்குத்‌ 


722 


தைரியம்‌ இல்லை; மமுப்புகிறார்‌. எல்லா விதவைகளும்‌ 
மறுமணம்‌ செய்துகொள்ள இடம்‌ சொடுப்பதே இந்தி 
யாவில்‌ மாதருக்குச்‌ செய்யப்படும்‌, அநியாயங்கள்‌ எல்லா 
வற்றிலும்‌ பெரிதான இந்த அநியாயத்திற்குத்‌ தகுந்த 
மாற்று. மற்றப்‌ பேச்செல்லாம்‌ வீண்‌ சதை. 


அன்மொழித்தொகை ஹாஸ்யம்‌ 


பெரும்பாலும்‌ இலக்கணத்திலே நகைச்சுவைகீகு 
இடம்‌ இருக்காது. இலக்கணத்திலும்‌ நசைசீசுவை காண்‌ 


பவர்‌ பாரதியார்‌. இதை நீங்களே படித்து அறிந்து 
சொள்ளலாம்‌. 


சல்வி சம்பந்தமாக இன்னுமொரு மேற்சோரள்‌; 
இச்சடியே “மேற்கோள்‌ இச்சடி” தானே? மிஸ்டர்‌ 
அர்ச்சொர்‌ என்ற ஒரு ஆங்கிலேயரி சில தினங்களின்‌ முன்பு 
லண்டன்‌ பத்திரிக்கை யொன்றில்‌ சல்வியைப்‌ பற்றி 
எழுதிக்‌ கொண்டு வரும்போது, “*இங்கிலாந்திலே இப்‌ 
பொழுது சல்விக்கு மூலாதாரமாக வசன சாவியங்களையும்‌, 
செய்யுட்‌ .சாவியங்களையும்‌ வைத்திருப்பது சரியில்லை, 
ஸயன்ஸ்‌ [இயற்கை நூல்‌] படிப்புதான்‌ மூலாதாரமாக 
நிற்க வேண்டும்‌”” என்கிருர்‌. 


இவருடைய கொள்கை பலவித ஆக்ஷேபங்களுக்கிட 
மானது. ஆனால்‌, தனிப்பள்ளிக்கூடங்கள்‌ எந்த முறையை 
அனுசரித்த போதிலும்‌, ராஜாங்கப்‌ பள்ளிக்கூடத்தார்‌ 
இவருடைய கொள்சையைத்‌ தழுவியே படிப்பு நடத்த 
வேண்டுமென்று நான்‌ நினைக்கிறேன்‌. கற்பனையும்‌, 
அலங்காரமும்‌ எனக்குக்கூட மிகவும்‌ பிரியந்தான்‌. அனால்‌, 
நல்‌ எப்படி, விளைகிறது??? என்பதைக்‌ கற்றுக்‌ கொடுக்‌ 
காமல்‌, அன்மொழித்‌ தொகையாவது யாது? என்று 


724 


படிப்புச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதை நினைக்கும்போது, 
கொஞ்சம்‌ சிரிப்புண்டாகிறது. அன்மொழித்‌ தொகை 
சிலரைக்‌ சாப்பாற்றும்‌; ஊர்‌ முழுதையும்‌ சாப்பாற்றாது. 
நெல்லுத்தான்‌ ஊர்‌ முழுதையும்‌ சாப்பாற்றும்‌. 
அன்மொழித்‌ தொசையைக்‌ தள்ளிவிட வேண்டுமென்று 
நான்‌ சொல்லவில்லை. அனால்‌ அன்மொழிக்‌ தொகையைப்‌ 
பயிர்‌ செய்து நெல்லை மறந்துவிடுவது சரியான படிப்பில்லை 
யென்று சொல்லுகிறேன்‌. அவ்வளவுதான்‌. 


(கிச்சடி என்ற சட்டுரையிலிருந்து) 


பாரதியாரும்‌ தமிழும்‌ மாதரும்‌ 


எதிலும்‌ நசைச்சுவையைக்‌ சாண்பவர்‌ பாரதியார்‌. 
இது பழித்து அறிவுறுத்தலாக இருக்கும்‌; எள்ளித்‌ 
இருத்துதலாக இருக்கும்‌. பொதுவாக இவர்‌ மனம்‌ புண்‌ 
படும்படி. நகைச்சுவையைக்‌ சையாளமாட்டார்‌. அனால்‌ 
இந்தப்‌ பொதுவிதிக்கு இரண்டு விதிவிலக்குகள்‌ உண்டு. 
முன்னே குறிப்பிட்டபடி தாய்மொழியாக தமிழைக்‌ 
குறைவாசப்‌ பேசிவிட்டால்‌ அவருக்கு அடங்காத கோபம்‌ 
வந்துவிடும்‌, வலிமை வாய்ந்த சொற்களால்‌ சேலியும்‌ 
கிண்டலும்‌ வஞ்சப்‌ புகழ்ச்சியும்‌ இடிமுழக்கமாகக்‌ 
கொட்டித்‌ தீர்த்து விடுவார்‌. இதற்கு எடுத்துக்‌ 
காட்டாகத்‌ தமிழ்‌ என்ற கட்டுரை அமைந்துள்ளது. 
பெண்களை இழிவுபடுத்தினாலும்‌ அடங்காத கோபம்‌ வந்து 
விடும்‌. பாஞ்சாலி சபதுத்திலே துச்சாதனன்‌ பாஞ்சாலி 
யைக்‌ கூந்தலைப்‌ பற்றி யிழமுத்துக்கொண்டு போகும்போது 
இப்படிப்பட்ட கோபம்‌ பாரதியாருக்கு வந்து விழுகின்றது. 
முதலில்‌ துச்சாதனனது மனப்பண்புகளை விவரிக்கத்‌ 
தொடங்குகின்றார்‌, அவன்‌ எப்பேர்ப்‌ பட்டவனாம்‌? 
பாரதியாரின்‌ வாக்கிலேயே கேளுங்கள்‌ ₹ 


124 


புத்தி விவேசமில்லாதவன்‌; --புலி 

போல உடல்வலி கொண்டவன்‌? -சரை 
குத்தி வழியுஞ்‌ செருக்கினால்‌; --கள்ளின்‌ 

சார்பின்‌ நீயே வெறிசாரன்றவன்‌?--அவ 
௪க்தி வழிபற்றி நின்றவன்‌; --சிவ 

௪க்தி நெறி உணராதவன்‌;- இன்பம்‌ 
நத்தி மறங்கள்‌ இமைப்பவன்‌;--என்றும்‌ 

நல்லவர்‌ சேண்மை விலக்கினோன்‌;? 
அண்ண னொருவனை யன்‌ றியே;--புவி 

அத்தனைக்‌ குந்தலை யாயினோம்‌;--என்னும்‌ 
எண்ணந்தனதிடைக்‌ கொண்டவன்‌? அண்ணன்‌ 

ஏது சொன்னாலும்‌ மறுதீதிடான்‌;--அருட்‌ 
சண்ணமி வெய்திய பாதசன்‌;.- 


இவ்வாறு குணம்‌ படைத்தவனைப்‌ பாஞ்சாலியைசி 
சென்று அழைத்து வரும்படியாக, அரவக்கொடியோனாகய 
துரியோதனன்‌ ஏவுகன்றான்‌. துரெளபதிக்கும்‌ துச்சாதன 
னுக்கும்‌ வாக்குவாதம்‌ நடைபெறுகின்றது, **மாதவிலக்‌ 
சால்‌ ஓர்‌ அடைதனிலிருக்கின்றேன்‌”” என்று சொல்லியும்‌ 
பாரிக்கிறாள்‌ பாஞ்சாலி. என்ன சொல்லியும்‌ துச்சாதனன்‌ 
மனம்‌ மாறவில்லை. பாஞ்சாலி கூந்தலினைக்‌ கையினால்‌ 
பற்றிக்‌ சரசரவென டுழுத்துச்‌ செல்கின்றான்‌. பாஞ்சாலி 
ஐயகோ என்று அலறுகின்றாள்‌. **என்ன கெடுமையிது 
என்று”” பார்த்திருந்தாரே தவிர, ஊர்மக்கள்‌ அதைத்‌ 
குடுக்க முயற்சி செய்யவேயில்லை. 

பாரதியாருக்கு இந்த அவலத்தை நினைத்து, கோபம்‌ 
மூண்டெழுகின்றது. அவர்‌ உரைத்த அனல்சக்கும்‌ சவிதை 
வரிகளை, அவர்‌ வாக்கிலேயே கேட்போம்‌, 

“என்ன கொடுமை யிதுவென்று பார்த்திருந்தார்‌. 

ஊவரவார்‌ தங்கீழ்மை உரைக்குந்‌ தரமாமோ? 


185 


வீரமிலா நாய்கள்‌, விலங்சாம்‌ இளவரசன்‌ 

தன்னை மிதித்துத்‌ தராதலத்திற்‌ போக்கியே, 

பொன்னையவள்‌ அந்தப்‌ புரத்தினிலே சேர்க்காமல்‌ 

நெட்டை மரங்களென நின்று புலம்பினார்‌. 

பெட்டைப்‌ புலம்பல்‌ பிறர்க்குத்‌ தணையாமோ? 

வீரமிலா நாய்கள்‌ என்று ஊர்மக்களைப்‌ பழிக்கின்ருர்‌. 
துச்சாதனன்‌ இளவரசனா? அவன்‌ ஓரு விலங்கு என்றும்‌, 
பெரும்‌ மூடன்‌ என்றும்‌ சீறுகின்றார்‌. 

*அண்களோடு பெண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாக 
வாழ்வம்‌ இந்த நாட்டிலே' என்றும்‌, **அணுவளவு 
பெண்களை உயர்த்தியும்‌ சொல்லலாம்‌” என்றும்‌ கூறியவ 
ரல்லவா பாரதியார்‌! 

ஆசவே, தரய்மொழி, தாய்க்குலம்‌ என்று வரும்‌ 
இடத்தைச்‌ தவிரப்‌ பாரதியார்‌ அவ்வளவு பெருங்கோபம்‌ 
கொண்டதாசக்‌ கூறுவதற்கில்லை. (தமிழைப்‌ பற்றிதீ 
தாழ்வாக உரைத்துவிட்ட ஸ்ரீ நீலகண்டய்யரின்‌ மீது 
எவ்வளவு சடுங்கோபம்‌ வந்தது என்பதைதீ தமிழ்‌ என்ற 
சட்டுரையிலே பார்த்தோம்‌.) கவிதைகளிலும்‌ உரைநடை 
களிலும்‌, நகைச்சுவை கொப்பளிக்கப்‌ பாரதியார்‌ எழுது 
வதிலே வல்லவர்‌ என்று இதுவரை காட்டியுள்ள மேமேற்‌ 
கோள்களால்‌ விளங்கும்‌. நகைச்சுவை என்றால்‌ ஒருதடவை 
ஈரித்துவிட்டுப்‌ போசக்கூடியதல்ல. பாரதியாருடைய 
நர்சைச்சுவை எப்பொழுதும்‌ இன்பம்‌ அளிப்பதாகும்‌. 
ந்த நசைசிசுவைதான்‌ பாரதியாரைக்‌ கொடிய வறுமை 
பிலும்‌ சாத்திருக்கின்றது என்பதை அறியலாம்‌. 

நமக்குத்‌ தொழில்‌ கவிதை 

நாட்டிற்கு உழைத்தல்‌ 

இமைப்பொழுதும்‌ சோராதிருத்தல்‌ 
என்பது பாரதியார்‌ வாக்கு. 


1206 


சோர்வடையாமலிருக்க, பாரதியாருடைய இயல்பான 
நகைக்சுவையும்‌ நையாண்டியுமே காதீதிருக்கின்றது என்று 
கூறலாகும்‌. 


இவ்வாறு நகைச்சுவை குமிழியிட்டுக்‌ கொண்டு வரும்‌ 
பாரதியாரை, வறுமைக்‌ சனலாலும்‌ பலவித இன்னல்‌ 
சளாலும்‌ அசால மரணமடையதக்‌ தமிழ்‌ மக்கள்‌ செய்து 
விட்டார்கள்‌. புதுவையிலிருந்து வெளிவந்து, பாரதி 
பண்ணை என்று பல நூல்கள்‌ வெளியிட உற்சாகத்தோடு 
இட்டமிட்டு வெளியிட்டதற்கும்‌, ஆதரவோ பரிவோ 
சாட்டவில்லை அக்காலத்‌ தமிழர்கள்‌. இதை நினைந்து 
அழுவதா சிரிப்பதா நையாண்டி. செய்வதா வஞ்சப்‌ 
புகழ்ச்சி பேசுவதா என்பதைத்‌ தமிழர்களின்‌ மனச்‌ 
சான்றுக்கே விட்டுவிடுகின்றேன்‌. வாராது போல வந்த 
மாமணியை, மேதையை மஹாசவியைத்‌ தோற்று 
விட்டோம்‌ என்பதே என்‌ நெஞ்சத்தின்‌ ஒரு மூலையில்‌ 
குற்ற உணர்‌மவாடு பளிச்சிடும்‌ எண்ணமாகும்‌. 


